த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -577 


பயன்முறை வகைகெழுச் 

சமன்பாடுகள் 


( பொறியியல் பட்டப்படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
டாக்டர் எம் . கே . வெங்கட்டராமன் , 

எம்.ஏ. , எம்.டெக் . , பி.எச்டி .." 

கணிதப் பேராசிரியர் , 
அழகப்பச் செட்டியார் பொறியியல் தொழில்நுட்பக் கல்லூரி , 

காரைக்குடி . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - June , 1974 


T.N.T.B.S. ( C.P. ) No. 57 


Tamil Nadu Text Book Society 


APPLIED DIFFERENTIAL EQUATIONS 


Dr. M. K. VENKATARAMAN 


Price Rs . 6-65 


Published by the Tamil Nadu Text Book 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare (Department of Culture ) , 
New Delhi. 


Printed by 
KUMARAN PRESS , 
298 , Mint Street, 
Madras -600001. 


என 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் . 

( தமிழகக் கல்வித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினான் 
காண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட 

சில 

கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக் 
கத்தில் புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டி 
லிருந்து பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் 
தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே 
கற்பிப்போம் 

முன் வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் 
ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் 
வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டு 
தோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல 
வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான பயன்முறை வகைகெழுச் சமன்பாடுகள் 
என்ற இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 577 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க்குழுவின் சார்பில் வெளியான 
85 நூல்களையும் சேர்த்து இதுவரை 612 நூல்கள் வெளிவந் 
துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 

சமூக நல அமைச் 
சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் 
திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

படழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . 

தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மானவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


1. தோற்றுவாய் 


2. முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


3. முதல் வரிசையும் ஒன்றுக்குமேற்பட்ட படியுங் 

கொண்ட சமன்பாடுகள் 


85 


SNS 


105 


4. முதல் வரிசை , 

முதற்படி வகைக்கெழுச் 
சமன்பாடுகளின் பயன் முறைகள் 
5 . மாறிலி குணகங்களுடன் 

கூடிய நேரிய 
வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


15G 


8 . 


மாறி குணகங்களுடன் கூடிய நேரிய வகைக் 
கெழுச் சமன்பாடுகள் 


7. ஒருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


230 


8. நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் 

முறைகள் 


விடைகள் 


279 


... 


கலைச்சொற்கள் 


309 


1. தோற்றுவாய் 


( Introduction ) 


51. வரையறைகள் 

வகைக்கெழுக்கள் அல்லது வகையீடுகள் அடங்கிய சமன் 
பாடுகளே வகைக்கெழுச் சமன்பாடுகள் எனப்படும் . வகைக் 
கெழுச் சமன்பாடுகள் இருவகைப்படும் : 


( 1 ) சாதாரண வகைக்கெழுச் 

differential equations ) . 


சமன்பாடுகள் ( Ordinary 


( 2 ) பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( Partial differential 

equations ) . 


சாதாரண வகைக்கெழுச் சமன்பாடு களில் ஒரே ஒரு சார்பில் 
மாறியும் அந்த மாறியைப் பொறுத்த வகைக்கெழுக்களும் இடம் 
பெறும் . எடுத்துக் காட்டாக , 


dy 


cos x dx 


.pa 


d " } 


dy 


5 


+ 6y / 


0 


dx2 


dx 
dt 


+ 5x + y = e 


dy 
dt 


et 


மேற்கண்டவை லாம் சாதாரண வகைக் கெழுச் சமன் 
பாடுகள் 

என்ற இரு சார்புடைய மாறிகளும் , 
1 என்ற ஒரே ஒரு சார்பில் மாறியும் இருக்கின்றன . 


. 


2 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
சார்பில் மாறிகளும் அவைகளைப் பொறுத்த வகைக்கெழுக்களும் 
இடம்பெறும் . எடுத்துக்காட்டாக , 
37 3z 

( iv ) 


xே 


ay 


9 น 


seu 


( v ) 


0x2 


இவைகள் எல்லாம் பகுதி வகைக்கெழுச் சமன்பாடுகள் . 


ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டில் அமைந்திருக்கும் வகைக் 
கெழுவின் மிக உயர்ந்த வரிசையே , அந்தச் சமன்பாட்டின் வரிசை 
( order ) எனப்படும் . ஆகவே , மேற்கண்டவற்றில் 

( i) சமன்பாட்டின் வரிசை ஒன்று . 
( ii ) சமன்பாட்டின் வரிசை இரண்டு . 

( iv ) -ம் , ( v ) - ம் முறையே முதல், இரண்டாம் வரிசைப் பகுதி 
வகைக்கெழுச் சமன்பாடுகள் . 


ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டில் அமைந்திருக்கும் வகைக் 
கெழுவின் மிக உயர்ந்த வரிசையின் படியே , அச் சமன்பாட்டின் 
படி ( degree ) எனப்படும் . 


- 


dy 
+ 5 

+ 8y 
dx 

= 0 என்ற சாதாரணச் சமன் 
பாட்டின் வரிசை இரண்டு , படி மூன்று . 


dx2 


ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டின் படியைத் தீர்மானம் செய் 
வதற்கு முன்பு , அந்தச் சமன்பாட்டிலுள்ள வகைக்கெழுக்களுடன் 
சம்பந்தப்பட்ட மூலங்களையும் பின்னங்களையும் நீக்கிக் கொள்ள 
வேண்டும் . எடுத்துக்காட்டாக , 


(1+( # ) ] 

( * ) 


-- 


என்ற வகைக்கெழுச் சமன்பாட்டில் , இரு பக்கங்களையும் வர்க்கப் 
படுத்தி , குறுக்கே பெருக்கினால் கிடைக்கும் சமன்பாடு 

dy 


தோற்றுவாய் 


ஆகவே , இந்தச் சமன்பாட்டின் வரிசை 2 , படி 2 என்று தெரி 


52 . 


வகைக்கெழுச் சமன்பாடுகள் ஏற்படக் காரணம் 
விஞ்ஞானம் , பொறியியல் பற்றிய பல பகுதிகளில் வகைக் 
கெழுக்கள் இடம்பெறுகின்றன . வகைக்கெழுவால் மாறிக்ளின் 
மாறுவீதத்தினை அளக்கலாமென்று நமக்குத் தெரியும் ; ) ஆகவே , 
மாறுவீதம் சம்பந்தப்பட்ட பல விதிகளை எடுத்துரைக்க வகைக் 
கெழுச் சமன்பாடு முக்கியமாகப் பயன்படுகிறது . அர்மாதிரிப் 

வகைக்கெழுச் சமன்பாடுகள் ( applied differential 
equations ) பிற்பட்டுக் கவனிக்கப்படும் . 


பயன்முறை 


3 வகைக்கெழுச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

சார்புடைய மாறி , சார்பில் மாறி இவைகளை மட்டும் கொண்ட 
தாயும் அவைகளுடைய வகைக் கெழுக்கள் இல்லாததாயும் 
உள்ள ஏதாவது ஒரு தொடர்பு , ஒரு வகைக் கெழு சமன் 
போட்டுக்குப் பொருத்தமாக அமைந்தால் , மேற்கண்ட . தொடர்பு 
அந்த வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு ( solution ) அல்லது 
தொகை ( integral ) எனப்படும் . எடுத்துக்காட்டாக , 

dy 
dx 


COS 


( 
1 
) 


என்ற வகைக்கெழுச் சமன் பாட்டுக்கு , 


y 


sin x 


( 2 ) 


- 


என்பது ஒரு தீர்வு . 


மேலும் , y = sill x + c 

( 3 ) 
என்ற சார்பும் ( 1 )-க்குப் பொருத்தமாக இருக்கிறது . ( 3 ) -ல் 
4 ஏதேனும் ஒரு மாறிலி ( arbitrary constant ) . ஆகவே , ( 3 ) ஐ 
வகைக்கெழுச் சமன்பாடு ( 1 ) -ன் பொதுத்தீர்வு ( general 
solution ) என்பர் . C- க்கு வெவ்வேறு மதிப்புகள் கொடுத்தால் , 
வகைக்கெழுச் சமன்பாட்டுக்குப் பல தீர்வுகள் கிடைக்கின் றன . 
அவைகள் சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வுகள் { particular solutions ) 
கானப்படும் . 


ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு , சமன்பாட்டின் மூலம் 
{ primitive ) என்றும் சொல்லப்படும் . 


ஒரு வகைக் கெழுச் சமன்பாட்டின் தீர்வில் அமையும் மாறிலி 
களின் எண்ணிக்கையும் அச் சமன்பாட்டின் வரிசையும் ஒன்றாக 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இருந்தால் . மேற்படி தீர்வு , அந்தச் சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு ( most general salution ) எனப்படும் . ஆகவே , 
முதல் வரிசை வகைக் கெழுச் சமன்பாட்டின் மிகப் பொதுத் 
தீர்வில் ஒரு மாறிலி அடங்கியிருக்கும் . இரண்டாம் வரிசை 
வகைக்கெழுச் சமன்பாட்டின் மிகப் பொதுத்தீர்வில் இரண்டு 
மாறிலிகள் அடங்கியிருக்சம் . இம் மாதிரியே n- வரிசையுள்ள 
வகைக்கெழுச் சமன்பாட்டின் மிகப் பொதுத்தீர்வில் 1 மாறிலிகள் 
இடம் பெறும் . 


84. வகைக்கெழுச் சமன்பாடுகள் அமைப்பது 
ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டின் 

தீர்விலிருந்து அந்தச் 
சமன்பாடு எவ்விதம் ஏற்படுகின்றது என்பதை முதலில் ஆராய் 
வோம் . 

y == A cos nx + Bsin nx 


என்று 


கொள்வோம் . இதில் A , B என்பவை 

பொது 
மாறிலிகள் . ( 1 ) ஐப் பொதுத் தீர்வாசக் கொண்ட வகைக்கெழுச் 
சமன்பாட்டைக் கண்டுபிடிப்போம் . ( 1 )-லிருந்து , x ஐப் பொறுத்த 
வகைக் கெழு இரு முறை காணின் , 
dy 

An sin nx + Bn cos 11x 
dx 


( 2 ) 


dey 


Ans cos nx 


Bne sin nx 


dra 


nº ( A cos nx + B sin 11.x ) 

( 3 ) 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து , A , B இவற்றை நீக்குவோம் . 
( 1 ) ஐ ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


dy 


- n y 


dx ? 


+ n y = 0 .... 


dx² 


( 4 ) நமக்கு வேண்டிய வகைக்கெழுச் சமன்பாடு . 
ஆகவே , பொது மாறிலிகளடங்கிய கொடுத்துள்ள ஒரு சார்பி 
லிருந்து தகுந்த வகைக் கெழுச் சமன்பாடு கிடைப்பதற்கு. அந்தச் 
சார்பை . நமக்கு வேண்டிய தடவைகள் வகையிட்டு , பின் அந்த 
மாறிலிகளை நீக்க வேண்டும் . இம் முறை பின் கண்ட எடுத்துக் 
காட்டுகளிலிருந்து நன்கு விளங்கும் . 


5 


தோற்றுவாய் 


எடுத்துக்காட்டுகள் 


- 


எடுத்துக்காட்டு 1 : 

1 + x2 + c ( 1 + x2 )3 என்ற சார்பிலிருந்து , மாறிலி 
க்கி வகைக்கெழுச் சமன்பாட்டைக் காண்க . 

( B. E. 70 ; 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


( 1 ) 


கொடுத்துள்ள சார்பு y = 1 + x2 + c ( 1 + 2 ) } 
( 1 ) ஐ . x ஐப் பொறுத்து வகையிட்டால் , 


1 


. 2x = x + ** 


{ 2 ) 


dx 


2.1 + x 


( 1 ) -ம் , ( 2 ) -ம் கொண்டு , c என்ற மாறிலியை நீக்குவோம் . 


( 3 ) 


( 1 )-லிருந்து , 6 = 

y - 1 - x2 
( 1 + x ) 


( 3 ) ஐ , ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 

( y - 1 - x ) x 
* + 


---- 


- 


( 1 + x ) 1 1 + x2 


( 17 --1 - x2 ) x 


ப 
- 


1 + x 


( 1 - x ) x 

1 +2 


காயல் 


Y 
1 --- 


* 


1+ 


( 4 ) 


dy 
dx 


( 1 + x2 ) 


* 


( 4 ) 


இதுவே நாம் வேண்டும் வகைக் கெழுச் சமன்பாடாகும் . 
இதை ( 1 + x ) y xy = 0 என்றும் எழுதலாம் . 


எடுத்துக்காட்டு 2 : 
xy = ueax + be -2x என்ற சார்புக்குத் தகுந்க 

என்ற சார்புக்குத் ததந்த வகைக்கெழுச் 
சமன்பாட்டைக் காண் . 

( B.E. 73 , ம ... க . ) 


*** 


கொடுத்துள்ள சார்பு xy : = ae2x + be - ex 

( 1 ) 
இந்தச் சார்பில் இரண்டு மாறிலிகள் a , b- ம் இருப்பதால் , இது 
இரண்டாம் வரிசையுள்ள ஒரு வகைக்கெழுச் சமன்பாட்டுக்குத் 


2 . 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தீர்வாக அமையும் . ஆகவே ( 1 ) ஐ நாம் இரண்டு முறை வகையிட 
வேண்டும் . 

( 1 ) ஐ இருபக்கமும் , ஐப் பொறுத்து வகைக்கெழு காணின் , 
கிடைப்பது , 

dy 

+ y 2ae2x 2be - 2x 
dx 

( 2 ) - 


- 


மீண்டும் ( 2 ) ஐ வகையிட்டால் , 

dv dy 
--- + = 4aerx + 4be - 2x 
dx2 

dx . 


. 


= 4 ( ceex + be - 2x ) 

4xy [ [ 1 ) ஐப் பயன்படுத்தி ) 


- 


dy 


+ 2 


dy 
ta 


4xy 


( 3 ) 


மேற்கண்ட செய்முறையிலேயே மாறிலிகள் d , b நீக்கப்பட் 
டுள்ளன . ஆகவே , ( 3 ) நமக்கு வேண்டிய சமன்பாடாகும் . 


- 


இதை xy " + 2 : - 4xy 


0 என்றும் எழுதலாம் . 


- 


எடுத்துக்ாட்டு 3 : 

a , b இரு மாறிலிகளெனின் a sec x + b tan x என்ற 
சார்பத் தீர்வாகக் கொண்ட இரண்டாம் வரிசை வகைக்கெழுக் 
சமன்பாட்டைக் காண்க . 


( B. E. 70 . மதுரைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
y = a sec x + b tan x 

( 1 ) 
dy 

= a sec x tan x + b sec = x 
dx 


.00 


= sec x ( a tan x + b sec x ) 


dey 


= sec x ( a sec x + b sec x tan x ) 


dx2 


+ ( a tan x + b sec x ) sec x tan x 


2 


- 


sec x ( a sec x + b tan x ) 

+ sec x ( a tan x + b sec.x ) tan x ..... 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவற்றிலிருந்து a , b மாறிலிகளை நீக்குவோம் . 


தாற்றுவாய் 
( 1 ) ஐயும் ( 2 ) ஐயும் ( 3 ) -ல் பிரதியிட்டால் , கிடைப்பது 

dy 
sec2x . x --- 

tan x 
dx2 

dx 


ds } 


. 


-- 


- 


அதாவது , 


dy 


tan X 


- y sec " x = : 0 


( 4 ) 


1 


dro 


dx 


( 4 ) நமக்கு வேண்டிய வகைக் கெழுச் சமன்பாடாகும் . 


பயிற்சிகள் 1 


1. கீழ்க்காணும் வகைக் கெழுச் சமன்பாடுகளின் 
படி முதலியவற்றை எழுதவும் : 


( a ) (22) + ( at ) - 


CIS X 


1 


( b ) y " 

" 
( c ) y " + ( ); " ) " 


- 


do 


( d ) L 


+ 


( ) 
C 


a 


= 0 ( 

0 ( I , K , றிகள் ) 


dt2 + R 


2. கீழ்க்கண்ட சார்புகளில் மாறிலிகளை நீக்கி , உரிய வகைக் 
கெழுச் சமன்பாடுகளைக் காண்க : 

( a ) y == ax + bx2 
( b ) y = ueex + be - 8 % 
( c ) y = 

= aemx + be - mix ( B.E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
( d ) y === cies + eye - 3x + c ge 
( e ) y = Clex + c , cos X 

( B.E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
( 1 ) y = ce - x + c sins 

( B.E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
( g ) y ( x ) | = cos mix ( A cosil mix -- Esinh mix ) 

( B.E. " 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
( x- ன் சார்பாக y இருக்கிறதென்பதை 1 ( x ) என்ற குறியீடு 
காட்டுகிறது ). 


8 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3. y = ax + c --- 13 என்பதிலிருந்து a ஐ நீக்கவும் . 


4. p ! 


Y 
என்ற 

வெப்பம் மாற்றீடற்ற விதியிலிருந்து 
( adiabatic law ) c ஐ நீக்கி வகைக் செழுச் சமன்பாடு காண்க . 


5. y = a cos ( nx + b ) ஐப் பொதுத் தீர்வாகக் கொண்ட 
வகைக்கெழுச் சமன்பாட்டைக் காண்க . ( a . b மாறிலிகள் ) 

{ B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


6. ay : = ( x -- c ) என்ற சார்பைப் பொதுத் தீர்வாகக் 
கொண்ட இரண்டாம் வரிசை வகைக்கெழுச் சமன்பாட்டைக் 
காண்க . ( a , c மாறிலிகள் ) 

{ B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


7 . உருளை வலிமைக் கொள்கையில் . ( Theory of the strength 

B 
of cylinders ) . u === AT + ( A , B இரு மாறிலிகள் ) 

என்ற 
சூத்திரம் இடம்பெறுகிறது u- க்குப் பொருத்தமாயுள்ள வகைக் 
கெழுச் சமன்பாட்டைக் காண்க . 

8. சாமானிய இசையியக்கத்தின் சமன்பாடு ( equation of 
simple harmonic motioli ;. x = a sir ( ot + P ) என்பதாகும் . இதில் 
வீச்சு ( amplitude ) a , கட்டக் கோணம் ( phase aligle ) - இவைகளை 
நீக்கி , வகைக் கெழுச் சமன்பாடு காண்க. 

9. தடைப்பட்ட இசையியக்கத்தின் ( resisted harmonic 
motion ) சமன்பாடு x = Ae sin ra ! + ( ) என்பதாகும் . இதில் 
A , 4 இவைகளை நீக்கி , வகைக்கெழுச் சமன்பாடு காண்க . 


- 


10. y = A cos ax + B sila ax + C cash x + D sinh ax 
என்ற சார்பில் A , B , C , D பொது மாறிலிகள் இந்தச் சார்புக்கு 
உகந்த வகைக்கெழுச் சமன்பாட்டைக் கண்டுபிடிக்கவும் . 


85. வகைக்கெழுச் சமன்பாட்டின் வடிவத்தன்மை விளக்கம் 

( Geometrical interpretation of a differential equation ) 
x2 -- y " : ale ... ( 1 ) 

ஆதியை மையமாகவும் 
- ஆரம் ஆகவும் கொண்ட வட்டத்தின் சமன்பாடாகும் . 


என்பது 


வா 


a = 1 , 2 , 3 என்ற வெவ்வேறு மதிப்புகள் கொள்ளும் 
போது . x + y = 1 , x2 + - 12 = 4 , x + .y : 

9 , போன்று 
ஒரு வட்டக் குடும்பம் ஏற்படு கிறது . இவைகளெல்லாம் ஆதியை 


தோற்றுவாய் 


மையமாகக் கொண்ட ஒரு வட்டக் குடும்பம் . இந்தக் குடும்பத் 
திற்குப் பொதுவாக உள்ள x + y = a ... { 1 ) என்ற சமன்பாட்டி 
லிருந்து அக் குடும்பத்தின் வடிவத் தன்மை புலப்படுவதில்லை . 


இப்போது ( 1 )-லிருந்து a மாறிலியை நீக்குவோம் . 


( 1 ) ஐ இருபக்கமும் X ஐப் பொறுத்து வகையிட்டால் , 


dy 
2x + 2y 

dx 


dy 
dx. 


O 


வ 


( 2 ) 


( அ - து ) 


55 . 


( 1 ) -க்கு உரிய வகைக் கெழுச் சமன்பாடு ( 2 ) 


dy 


( 2 )-லிருந்து 


( 3 ) 


கா 
4 


சரிகம் 


S0 


( 3 ) ஐக் கொண்டு , கொடுத்துள்ள வட்டக் குடும்பத்தின் 
வடிவத் தன்மையை அறியலாம் . அதிலிருந்து நாம் அறிவது 
யாதெனில் , 

இக் குடும்பத்திலுள்ள எந்த வட்டத்துக்கும் ( x , y ) என்ற 
இடத்தில் வரையப்படுகிற தொடுகோட்டின் சாய்வு 

1 


- 


-- 


ச 


( அ - து ) சாய்வு 


அப் புள்ளியின் x ஆயத் தொலை 
அப்புள்ளியின் y ஆயத்தொலை 


மேலும் , ( x , v ) என்ற புள்ளியில் அமையும் தொடுகோடும் , அப் 
புள்ளியை மையத்தோடு சேர்க்கும் ஆரைக்கோடும் ( radius ) 
ஓன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன என்றும் அறிகிறோம் . 
ஏனெனில் , அப் புள்ளியின் வழியாகச் செல்லும் ஆரையின் சாய்வு 


1 


( ஆரையின் சாய்வு ) x ( தொடுகோட்டின் சாய்வு ) 


--- 


V 


ஆகவே , ஒரு வளை வரைக் குடும்பத்தின் வடிவத் தன்மையை 
அதனுடைய வகைக்கெழுச் சமன்பாட்டிலிருந்து அறியலாம் . 


பயன்முறை வகைக்செழுச் சமன் பாடுகள் 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
வட்டக் குடும்பம் , ஆரம் r ஆவுடையது . 

அதன் 
வகைக்கெழுச் சமன்பாடு யாது ? 


கொடுத்துள்ள வட்டக் குடும்பத்தைச் சேர்ந்த , ஏதேனு 
மொரு வட்டத்தின் மையம் ( a , b ) என்ற புள்ளியாகக் கொள்வோம் . 


அந்த வட்டத்தின் சமன்பாடு 

( x - a ) 2 + { y -- ! ? = r ? 
இதில் a , b இரு மாறிலிகள் .. 


san 


( 1 ) ஐ இரு பக்கமும் X ஐப் பொறுத்து வகையிட்டால் , 


2 ( x -- a ) -- 2 ( y -- b ) 


0 


dx 


( அ - து ) ( x -- (? ) + { y --- b ) 


0 


**. 


( 2 ) 


dx 


( 2 ) ஐ வகையிட்டால் , 


dle : 


1 + ( y -- b ) 


+ 


dy 
dx 


- 


0 


dex 


2 . 


d2 ) 
( அ - து ) { y - b ) 

dx2 


+ 1 + 


( 4 ) 


dy 
dx 


- 


0 


.. 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவற்றிலிருந்து a , b- க்களை நீக்குவோம் . 


( 3 ) -லிருந்து , y - b 


( 1 + ( ) ) 

( 4 ) 


( 2 )-லிருந்து , x - a = -- { y -- b ) 


dy 
dx 


( 5 ) 


முதலில் ( 5 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


(y - by ( 2 ) + (y - b) = r 
( அ - து ) ( y - b) | 

- 60+ (1 + ( 3 ) " ) - 


( 6 ) 


i 


தோற்றுவாய் 


( 6 ) -ல் ( 4 ) ஐப் பிரதியிட்டால் , 

dy 
1 + 


* 


( 6 ) [ +( 2) ) -- 


* ) 

" 
r * ( ) = [ 1 + ( ) ) 


7 


( அ -- து ) 


( 7 ) நமக்கு வேண்டிய வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

பரவளைவுக் ( parabola ) குடும்பத்தின் அச்சுகள் 
x அச்சில் அமைந்திருக்கின்றன . அவைகளின் குவியம் ( focus ) 
ஆதியாக உள்ளது . அக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமீ 11 (3) 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் 


கொடுத்துள்ள பரவளைவுக் குடும்பத்தைச் சேர்ந்த ஏதேனு 
மொன் றின் குவிய மாறிலி ( latus rectum ) 41 எனக் sெ F6 வோட . 


- 


4a ( x -- (1 ) 


அதனுடைய சமன் பாடு 
இதில் a ஒரு மாறிலி . 


( 1 ) ஐ இரு பக்கமும் x ஐப் பொறுத்து வகையிட்டால் , 


2y 


4a 


dx 


.. 


F 


அதாவது } 

2a 

dx 
( 1 ) , ( 2 ) இவற்றிலிருந்து , a ஐ நீக்குவோம் . 

1 dy 
( 2 )-லிருந்து 


1 


( a ) - ன் இந்த மதிப்பை ( 1 ) - ல் பிரதியிட்டால் , 
dy 

dy 
2y 

1 
dx 

de 


- 


= 2.xy als - y " ( x ) 


. 


** 


. 


( 3 ) நமக்கு வேண்டிய வகைக்கெழுச் சமன்பாடு . 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 2 
1. ஒரு நேர் கோட்டுக் குடும்பத்தின் வகைக்கெழுச்சமன் 
பாடு 

( என்று நிரூபி . இந்தச் சமன்பாடு விளக்கும் 


2 


வடி.வத் தன்மை யாது ? 

ஆதியின் வழியாகச் செல்லும் ஒரு நேர்கோட்டுக்கு 
y dy 

என்று நிரூபி . இந்தச் சமன்பாடு விளக்கும் வடிவத் 

dx 
தன்மை யாது ? 

3 . ஒரு வட்டக் குடும்பம் , அச்சுகளைத் தொடுகோடுகளாகக் 
கொண்டுள்ளது . அதன் வகைக் கெழுச் சமன்பாடு யாது 

? 
4. ஆதியின் வழியாகச் செல்லும் ஒரு வட்டக் குடும்பத்தின் 
மையப் புள்ளிகள் x- அச்சில் அமைந்துள்ளன , - அதன் வகைக் 
கெழுச் சமன்பாடு யாது ? 
5. : * -- y 

12 -- 2ay 
2ay == 0 என்ற சமன்பாடுள்ள ஒரு வட்டக் 

dy 
குடும்பத்தின் வகைக் கெழுச் சமன்பாடு ( x2 -y ) 

2xy 
என்று காட்டு . 

{ B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
6. பொதுவச்சுள்ள ( coaxal ) 

ஒரு 

வட்டக் குடும்பத்தின் 
சமன்பாடு x2 + y + 2ax + c = 0 என்பதாகும் . இதில் a மாறிலி . 
மாறாத மாறிலி . அதன் வகைக்கெழுச் சமன்பாடு யாது ? 

7. ஒரு பரவளைவுக் குடும்பத்தின் அச்சுகள் , x- அச்சோடு , 
ஒரு போகுக் கோடுகள் ( parallal lines ) . அவைகளின் குவிய 
மாறிலி 41. அக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு யாது ? 

8 . ஒரு பரவளைவுக் குடும்பத்தின் அச்சுகள் , x- அச்சோடு , 
இணைந்திருக்கின்றன . அதன் வகைக்கெழுச் சமன்பாடு , 


y 


* + (4 ) 


= 0 என்று காட்டு . 


r = d ( 1 + cos 9 என்ற நெஞ்சுவளைக் ( cardioid ) குடும் 
1.த்தின் வகைக்கெழுச் சமன்பாட்டைக் கண்டுபிடிக்கவும் . 

0 
10 . 

என்ற சுருளிக் ( spiral ) குடும்பத்தின் வகைக் 
கெழுச் சமன்பாடு யாது ? 

11. r == a cos 29 என்ற வளை வரைக் குடும்பத்தின் வகைக் 
கெழுச் சமன்பாடு யாது ? 


2. முதல் வரிசை , முதற்படிச் 

சமன்பாடுகள் 


( Equations of the First Order and of the First Degree ) 


J- ன் 


86. முன் அத்தியாயத்தில் 1 , y , மாறிலிகளடங்கிய 

N ஒரு 
சார்பிலிருந்து x , y , x- ஐப் பொறுத்த 

வகைக் கெழுக் 
களடங்கிய ஒரு தொடர்பு கிடைக்கும் முறை காட்டப்பட்டது . 
அதாவது . x , y என்பவற்றின் தொடர்பிலிருந்து , வகைக்கெழுச் 
சமன்பாடு காணம் முறை 

விளக்கப்பட்டது . இப்போது 
இதனுடைய நேர்மாறான முறையைக் கவனிப்போம் . 

அதாவது , 
கொடுத்துள்ள 

வகைக் கெழுச் சமன்பாட்டிலிருந்து 
அதிலடங்கிய மாறு ராசிகளுக்கிடையேயுள்ள தொடர்பைக் காண 
வேண்டும் . 


கொடுத்துள்ள மூலங்களுக்குகந்த இயற்கணிதச் சமன்பாட்டை 
அமைப்பது எளிது . ஆனால் இதற்கு நேர்மாறாக , எல்லாவித 
இயற்கணிதச் சமன்பாடுகளின் தீர்வைக் காண்பது அதைவிடக் 
கடினம் . எத்தகைய சிக்கலான சார்பு இருந்தாலும் அதன் வகைக் 
கெழுவைக் காண முடியும் . ஆனால் இதற்கு நேர்மாறாக , எல்லா 
விதச் சார்புகளுக்கும் கணிதத்திற்குரிய அமைப்பில் தொகை காண 
முடியாது . இவ்வாறே கொடுத்துள்ள தீர்விலிருந்து அதற்குகந்த 
வகைக்கெழுச் சமன்பாட்டைக் கண்டுபிடிக்கமுடியும் ... ஆனால் , 
இதற்கு நேர்மாறாக எல்லாவித வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்கும் 
தீர்வு காணுவது இயலாது . 


எனினும் , சில குறிப்பிட்ட அமைப்புடைய வகைக் கெழுச் 
சமன்பாடுகளுக்குத் தீர்வு காணலாம் . அம்மா திரி குறிப்பிட்ட 
அமைப்புடைய முதல் 

முதற்படிச் சமன் பாடுகளை 
ஆராய்வோம் . 


வரிசை , 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


87 , அமைப்பு மாறுராசிகள் பிரிக்கப்படக் கூடியவை ( Variables 

Separable ) 
கொடுத்துள்ள ஒரு சமன்பாட்டை 
f x ) x + F ( ) ) dy 0 

( 1 ) 


.தம் 


என்ற முறையில் அமைத்து எழுத முடியுமெனக் கொள்வோம் . 
இதில் ஓர் உறுப்பு x , dx இவைகளையும் மற்றொன்று } , ! இவை 
களையும் அடக்கியிருக்கின்றன . அதாவது , மாறுராசிகள் * , y 
பிரிக்கப் ... க்கூடியவை . 


மேற்கண்ட சமன்பாட்டை நேரடியாகத் தொகையிடலாம் . 


அப்போது நமக்குக் கிடைப்பது 

y 
C 
என்ற தீர்வு . இதில் C ஏதேனுமொரு மாறிலி . 


( 
2 
) 


எடுத்துக்காட்டுகள் 
டுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க் : 

2y + 5 { B. E. 72 , சென்னைப் பல்கலைக் 
{ x ) 
2x + 2 

கழகம் ) 
dy 

2y + 5 
2x + 2 


2 


- 


2 


பிரித்தெழுதினால் , 


dy 
2 ) +5 


dx 
2x + 2 


x2 


dy 


அதாவது , 


- 
-- 


dx 
1 ) + 12 


( x 


dx 


So 


sex 


1 } * + 12 + c 


( அ 


d ( r - 1 ) 

1 ) + 2 


- 
- 


( 


d ( x -- 1 ) 
( x -- 1 ) 2 -- 12 


+ C 


3 tan- ( 2 ) 


= tan - 1 ( x : - 1 ) . + c என்பது 


தீர்வு . 


15 


முதல் வரிசை ; முதற்படிச் சமன்பாடுகள் 


ஏடுத்துக்காடுட்டு 2 : 
தீர்வு காண்க : ydx · xdy + 3x x - ex3dx 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சம்ன்பாட்டைப் பின்வருமாறு எழுதலாம் . 

· x dy 

+ 3x2 ek x 


y dx 


0 


உ 


அதாவது , ( * ) 

( 5 ) + Ex * = " 2 : - 0 

[ 4 ( 3 ) + [ sx * er " ce = c 
( அ - து ) * + [ er d ( x * ) = 6 


+ 


அல்லது 


+ ex 


= c என்பது தீர்வு . 


} 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 

sec x tan y dx + sec y tan x dy : 
ரு பக்கங்களையும் tan x tan y ஆல் வகுத்தால் , 


--- 


- 


seca x 
tan x 


dx + 


seca y 
tany 


dy 


0 


sec x 


seca? 


S 


y 


dx 


+ - 


dy 


-- 


c 


tan x 


tao y 


d ( tan y ) 


அதாவது , 


d ( tan x ) 
tan x 


+ | 


tan y 


ஃ log tan x + log tan y = c 
என்பது தீர்வு . 

முக்கியக் குறிப்பு : மேற்கண்டதில் என்பது ஒரு பொது 
மாறிலி . ஆகவே , c l.} g c என்று கொள்ளலாம் . 

( என்பது 
மற்றொரு மாறிலி ) 

இப்போது log tan x + log tan y log c என்பது தீர்வு . 
அதாவது log ( tan x tan y ) = log c 
அல்லது tan x tan y 

( 2 ) 


ன் 
நாடி 


- 


- 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


ஆகவே , ஒரு 


என்பது தீர்வாகும் . தீர்வின் ( 2 ) ஆவது அமைப்பு . ( 1 ) ஐக் காட் 
டிலும் நேர்த்தியாகவும் சுருக்கமாகவுமுள்ளது . 
வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வை சுருக்கமான வடிவத்தில் 
எழுதுவதற்கு , தீர்வில் நாம் சேர்க்கும் மாறிலியின் அமைப்பைத் 
தக்கபடி எடுத்துக்கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 4 : 

x = 0 என்றபோது , y = 0 என்ற நிபந்தனைக்குட்பட்டு 
dy e3x + 1 என்ற வகைக்கெழுச் சமன்பாட்டின் 

சிறப்புத் 
dx 
தீர்வைக் காணவும் . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 

dy = esx • er dx என்று எழுதலாம் . 


dy 
ey 


- 


ear dx 


[ edy = fees de + c 

* 


அதாவது , - e - Y = 


+ c 


( 1 ) 


இது சமன்பாட்டின் பொதுத் தீர்வு . 


x = 0 , y = 0 என்ற நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


( 1 ) -ல் இந்த மதிப்புகளைப் பிரதியிட்டால் , கிடைப்பது 


1 


1 

+ c 
3 


- 


- 


= 

9 


C 


C- ன் இந்த மதிப்பை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


28x 


e - y 


- 
- 


- 


3 


3 


அல்லது , ex + 3e - 4 = 0 என்பது சிறப்புத் தீர்வு . 


- 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 3 


பின்வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க . 


1 . 


+ y 


2 . 


0 


x dy + y dx 


. 


x + 5 
y + 3 


dx 


- 


dy 

4 ( y + 3 ) 
dx 

3 ( x - 2 ) 
5 . cos dr - r sin a dr | 

0 
6 . ( 1 - ex ) sec ydy + 3ex tany dx 0 

( B.E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

( B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
7. ( sin x + cos x ) dy + ( cos X sin x ) dx O 


T 


- 


- 


8 . 


ay + M 


dy 
dx 


1 --- y " 

x2 


0 ( B.E. 61 , சென்னைப் 

பல்கலைக்கழகம் ) . 


. 


1 + x 


dy 
dx 


2 


+ 1 + y 


9 . 


--- 
கா 


. 


dy 
dx 


0 


+ + 


10 . 


x / 1 + y + vV 1 + x 


+ 


-ரா 
- 


dy x ( 1 + y ) 
11 . 
dx } { 1 + x ) 

V 

dx 
12 . sill - lxdy + 

V 1 --- x" 

dy 
13. ( 1 + x ) 

dx 


-- 
- 


0 


2 


2x cot } 


14 . 


- - + 1 
+ 

* +1 


- 
- 


dx 


0 ( B. E. 69 , சென்னைப் 

பல்கலைக்கழகம் 


15 . 


+ y = xy . ( B.E. 51 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் , 


dia 


dy 


16 . 


- 
பட 


2xy + 2ax . (B.E. 64 , வெங்கடேஸ்வராப் 

பல்கலைக்கழகம் ) 


ப.வச. 


- 


8 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


17 . 


18 . 


dy 
( x * -- y : * ) + y + xy : = 0 

dx 

( B. E. 64 , வெங்கடேஸ்வராப் பல்கலைக்கழகம் ) 
dyi ( 1 + x ) 
dx x ( 1 + y ) 
dy 

dy 
} 
dx 



( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy x ( 2 log x + 1 ) 
sin y + y cos y 

( B. E. 64 , சென்னைப் பல்கலைக் கழகம் ) 


19 . 


d 


20 . 


1 


21. y : cos | x dx 

2Vx • e " > dy = 0 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
22. xdy + ydx + 4 | - xyz dx 

( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 
23 , = " ex + y 

( B. E. 60 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
tx 


- 


24 . 


dy 
dx 


22 : - + xse 


( B. E. 64 , அண்ணாமலைப் 

பல்கலைக்கழகம் ) 


25 . 


y 


er + 2y sin x 


dx 


( B. E. 64 , சென்னைப் 

பல்கலைக்கழகம் ) 


26 . ex + y cosh x 

( B. E. 69 , மதுரைப் 
dx 

பல்கலைக்கழகம் ) 
58. கொடுத்துள்ள ஒரு வகைக் கெழுச் சமன்பாடு மாறுராசிகள் 
பிரிக்கப்படக் கூடிய வகையில் அமைந்திராவிட்டால் , சிறிது 
மாற்றங்கள் மூலம் , அதை அவ்வகைக்குக் கொண்டுவர இயலும் . 
எடுத்துக்காட்டாக , 

dy 

- f ( ax + hy ) 
dx 


- 


( 
1 
) 


என்ற சமன் பாட்டில் , 
(Ix + by == u 

( 2 ) 
என்று பிரதியிடுவோம் . இந்த மாற்றத்தினால் . u புதிய சார்புடைய 
மாறியாக ஆகிறது என்றும் , x சார்பில் மாறியாகவே 

மாறியாகவே இருக்கு 
மென்றும் கொள்ளவேண்டும் . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


( 2 ) லிருந்து , 


dy 


a + 


du 
dx 


dx 


du 
dx 


க 


b ) 


. 


dy 
dx 


60 


5 


{ 3 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , கிடைப்பது 


du 
dx 


= f ( u ) 


b 


அதாவது , 


du 
dx 


= a + bf ( u ) 


( 
4 
) 


இது x , ! இவற்றில் வகைக்கெழுச் சமன் பாடு . 


du 
a + bf ( u ) 


dx 


( 5 ) 


.. 


( 5 ) -ல் 11 , x ராசிகள் பிரிக்கப்படுகின்றன . 


.. 


( 5 ) ஐ தொகையிட்டால் , 
du 

dx + C 
a + b f ( u ) 
என்பது ( 1 ) உடைய தீர்வாகும் . 


( 6 ) 


இது மாதிரியே , 

yf ( xy ) dx + x F ( xy ) tly 


- 


( 7 ) 


என்ற சமன்பாட்டைத் தீர்க்க 


க 


X ] 


( 8 ) 


.கது 


{ 8 )-லிருந்து 


+ y 


- 


dy 
dx 


dx 


dy ... 


dx 


dy 
dx 


( 9 ) 


20 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 7 ) ஐ பின்வருமாறு எழுதலாம் . 

dy 
y f ( xy ) + x F ( xy ) - 

dx 


.. 


.0 


( 10 ) 


( 8 ) , ( 9 ) இவைகளை ( 10 ) -ல் பிரதியிட்டால் கிடைப்பது 


( 


dy 
dx 


y 


- 


yf ( v ) + x F ( v ) . 


0 . 


. 


அதாவது 


* 1 ( 0 ) + F ( 3 ) ( * :) - 

* F ( v) - * f ( 1 ) = ?[F (v) - f( s )] 


F ( v ) 


dy 
dx 


- 


dx 


F ( 1 ) 
v [ F ( v ) - f ( v ) ] 


dy 


தொகையிட்டால் , 

F ( v ) 

v [ F ( v ) - f ( v ) ] 
என்பது தீர்வாகும் . 


dv 


- 


+ c = logx - c 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வுகாண்க : 


( x - y ) ? 


dy 
dx 


- 


a ( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


என்ற 


வகையைல் 


இந்தச் சமன்பாடு = f ( ax + by ) 
சேர்ந்தது . 
x - y = !! என்று பிரதியிடுக . 

dy du 
வகைக்கெழு காணின் , 1 

dx 

diz 
i.e. 

dx dx 


- 


dx | 


1 


== 


du 
dx 


- 


1 


dx 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


கொடுத்துள்ள சமன்பாடு இப்போது , 


* ( 1 


du 
dx 


) - 


a2 என்று மாறும் . 


2 


1 


du 
dx 


- 


வ 


2 


2ப 


a2 


du 
dx 


1 


பாக 


1/2 


i.e. dx ( u - a ) 


duru ) 


* 


2 
11 


dx 


du 


22 


Q2 


1/2 


தொகை காண , 


du 
ae 


2/2 


- 


1/2 


2 


a -- a 


du = x --- C 


அதாவது , 


t " 


aa 


[( + === )--- 


1 


- 


( 


1 . 

log 
2u 


- 


L + aa 


x + c 


u + a 


- 


- 


a 


a 


2 


- y + 

2 


log 


= x + c 


} + a 


d 


- 


aal 


- 


அல்லது , 


log 


V = C 


2 


1 + a 


என்பது தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 


(xy + x y + xy + 1 ) y + ( x y : 


x2 y " 

dy 


Xy - 1 ) 


- 
- 


க 


என்ற 


இந்த சமன்பாடு yf ( xy ) dx + x F ( xy ) dy 
வகையைச் சேர்ந்தது . 


xy = u என்று பிரதியிடுவோம் . 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


X 


+ y = 


dx 


du 
dx 
du 
dx 


11 


du 
dx 


- 


y 


dy 
dx 


QarCÅ GIGT GT FLOKOTLIQ QuGurg 

( 48 + z2 + 4 + 1) 


12 


du 
dx 


( 


I 


+ ( 48 – u ” – u + 1 ) x 


0 


ST GOTIcorrguu . 


: ( * + + + 1 ) 

+ ( u 

” – tư , 


u + 1 ) 


1- > ( x - y ) = 


du 
dx 


( ut tu tu tu) 
u " uº 


X 


du 
dx 


n 


% 


26 


( u * to us t u tu ) 
u3 

u + 1 
u * – 43 -- ua tu — 4 * - 48 - u 
u8 

1 + 1 
2u8 2u " 

U + 1 


u ? 


u2 


- 


- 2uº ( u + 1 ) 
u * ( 4 - 1 ) - 1 ( 1 . 
- 2uº ( u + 1 ) 

- 2u " ( u + 1 ) 
( U - 1 ) (4-1) (4-1 ) (1+ 1 ) ( -1 ) 

2u 

(4-1 ) 
(4-1 ) 

d.x 
ua 


- 


du 


(( + ) -- 
( 1-3 + 3 )du= -2 


n 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


23 . 


| ( 1 - - 


2 

+ 


+ ) 


du 


2 [ s + 


1 


அதாவது 


- 


2 log us 


14 


2 1og.x + C 


10 


1 


2 log ( xy ) 


- 


2 log x + c 


Xy 


1 


2 ( log x + logy ) 


- 


--- 


2 log x -- C 


y 


1 


XV 


2 logy 


என்பது தீர்வு , 


- 


பயிற்சிகள் 4 


பின் வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க : 


- 


1. ( x + y ) 


- 


42 


dy 
dx 
( B. E. 61 , 63 , 64 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2 . 


cos ( x + y ) dy = dx 


3 
. 


dy 
dx 


( 4x + y + 1 ) 


4 . 


dy 
dx 


காக 


- 


x tan ( y - x ) 1 

( B. E. 61 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


5 . 


dy 
dx 


+ x tan ( y - x ) 


1 


( B. E. 61 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


6 . 


dy 
dx 


kex + 1 - 


1 ( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


dv 


1 


7 . 


- 


dx 


- 


exy 


1 


( B. E. 70 மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


8. y ( xy + 1 ) dx to x ( xy 


1 ) dy = 0 


9. y ( 1 - xy + x } 2 ) dx + x ( x ) 2 - xy ) dy 


-- 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அமைப்பு II 


59. ஈமபடித்தானச் சமன்பாடுகள் : Homogeneous Equations ) 


dy fi( x, y ) 

( 1 ) 
dx F ( x , y ) 
என்ற அமைப்புடைய ஒரு வகைக்கெழுச் சமன் பாட்டில் , f , F 
இரண்டு சார்புகளும் x , y என்ற ராசிகளின் ஒத்த சமபடித்தான 
கோவைகளாக இருந்தால் ( 1 ) ஒரு சமபடித்தானச் சமன்பாடு 
எனப்படும் . 

dy y3 + 3xy 
எடுத்துக்காட்டாக , 

என்பதில் வலப் 
dx x + 3.xy 
பக்கத்துப் பின்னத்தின் மேற்கோவையும் கீழ்க்கோவையும் சம 
படித்தான முப்படிக் கோவைகள் . ஆகவே , இது ஒரு சமபடித் 
தான வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 


18 


- 
- 


( 1 ) -ல் f , F இரண்டு சார்புகளும் x , y- ல் 1 படியுள்ள ஒத்த 
சமபடித்தான கோவைகளாக வைத்துக்கொள்வோம் . அப்போது 
அவைகளை முறையே xg 

] 
"x G 

என்று எழுதலாம் . 


( 2 ) 


ஃ .. 


கொடுத்துள்ள சமன்பாடு இப்போது 


dy 
dx 


( 2 ) s ( 2 ) 

( 2 


( 2 ) 


என்றாகும் . 


} 


( 3 ) 


என்று பிரதியிடுவோம் . 

இந்த மாற்றத்தினால் , v புதிய சார்புடைய மாறியாக ஆகிறது . 
X சார்பில் மாறியாகவே இருக்கும் . 


( 3 ) ஐ X ஐப் பொருத்து வகையிட்டால் , 
cy 

du 
V -+ X 
dx 

dx 


( 
4 
) 


... 


( 3 ) , ( 4 ) இவைகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , கிடைப்பது 

dy 

g ( v ) 
y - x | 

dx 


G ( v ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


- 


- 


| 


| 4 


- 


- 


1( 2 ) 


0 .. 


மாறிலிகளைப் பிரித்தால் , 
G ( v ) 

dx 

dy 
g ( v ) -- VG ( 1 ) 
dy 

g ( v ) g ( v ) - VG ( 1 ) 
dx G ( y) 

G ( 1 ) 
G ( v ) 

dx 
dy 

log x + c ( 5 ) 
g ( v ) --- vG ( y ) 

} 
{ 5 ) -ல் 

என்று பிரதியிட்டால் , தீர்வு கிடைக்கும் . 
குறிப்பு : பொதுவாக ஒரு வகைக்கெழுச் சமன்பாடு , 
dy 

( 6 ) 
dx 
என்ற அமைப்பிலிருந்தால் , அது சமபடித்தான 

வகைக் கெழுச் 
சமன்பாடு எனப்படும் . இத்தகைய சமன்பாட்டின் தீர்வு காண 
} என்ற மாற்றம் பயன்படும் . இந்த மாற்றத்தினால் சார்பு 
டைய மாறி மாற்றப்படுகிறதென்பதை அறிந்துகொள்ளவேண்டும் . 
இந்த மாற்றத்திற்கிணங்க , சமன்பாடு ( 6 ) 

dy 
y + 

= f ( v ) என்று மாறுகிறது . 
dx 

di 
அதாவது 

= f ( ! ) - I 
dx 
dy 

dx 
அல்லது 

f ( v ) 
தொகையிட்டால் , 

dy 
log x + c 

( 7 ) 
f ( v ) - Y 

} 
( v என்று பிரதியிட்டால் , தீர்வு கிடைக்கும் . 


X 


40 . 


- 


எடுத்துகாட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 


தீர்வு காண்க : 

( 5x * + 3x y - 2xy " ) dx + ( 2xy - 3x " y2 - 5y " ) dy = 0 
கொடுத்துள்ள சமன்பாட்டிலிருந்து , 
dy 5x + 3x2 -- 2xys 

2xy - 3xy: --5y4 
5x + + 3x " ) " 2xy3 

( 1 ) 
5y+ + 3x y 


2.xy 


26 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் : 


( 2 ) 


N. 


S0S 


y = vx 
என்று பிரதியிடுவோம் . 


uly 


.. 


dy 
dx 


( 3 ) 


dx 


( 2 ) , ( 3 ) இவைகளை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , கிடைப்பது 
dy 5.x4 + 3x + v2 

2x413 
1 + x -- 

dx 54x4 + 3x+ y2 - 2x1 " 


சட்டிச் 


சவ 


5 + 32 
51 + 31 


213 
29 


dy 


* 


- 
படிகா 


5 + 312 
5v * --- 32 


213 
2y 


dx 


1 


5 + 302 - 23 51 

54 + , Sv2 


303 + 202 
2y 


514 

513 + 5.2 + 5 
54 + 32 

2v 


ya 


1 ) 


- 


501 + ya 
54 + 32 


21 


( 5 + 312 
y " + 13 


2v ) 

dy 
1 


dx 
5 


-- 


d ( vs + y 


5 


dx 


அதாவது , 


15 


+ 13 


12 


- 


தொகையிட்டால் , 

log ( 18 + 18 
log ( vs + y 
log ( vo ti 1 : 8 
log ( v6 to 18 


--- 


2 


1 ) = - 

- 5 log x + log e 
1 ) + 5 log x = log c 
y2 -- 1 ) + log x " logc 
v2 - 1 ) x logc 


| 


- 


- 


-- 


அல்லது ( v5 + 3 


v2 - 1 ) x5 = c 


e 


18 


3 


- 1) 


( 


* 27 


* + x y 


x y : 


x = e என்பது தீர்வு . 


- 


27 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 2 : 


தீரவு காண்க : 
dy y3 + 3x2 y 

( B. E. 64 ) 
dx x3 + 3xy 


கே 


( 1 ) 


- 


10 . 


.. 


R 


பாக 


y 
என்று பிரதியிடுவோம் . 
dy 

dy 
* 

v + 
dx 

dx 
கொடுத்துள்ள சமன்பாடு , 

v3 x -- 3x3 ) 
y + x 

dx x.3 + 3x 


18 


+-31 


என்று மாறும் . 


Y 


--- 


X 


dy 
dx 


- 
- 


13 + 3v 
1 + 32 12 


v3 + 3y 

1 + 32 
29 203 2v ( 1 -- y ) 
1 + 32 

1 + 3y2 


- 


dx 


.. 


( 1 - 3 ) dy 

v ( 1 -- 2 ) 


2 


- 


- 
- 


-- 


தொகையிட்டால் , 
1 + 32 

dx 
dy 2 + c 

( 3 ) 
v ( 1 - v ) 
இடப்புறத்தைக் கண்டுபிடிக்க , தொகைச் சார்பைப் பகுதி பின்னங் 
களாக பிரித்துக் கொள்ளலாம் . 
1 + 32 

A B C 

( 4 ) 
y ( 1 V2 ) 

1 

1 + y 


-- 


.. 


- 


- 


என்றால் , 

1 + 3v = A ( 1 --y ) ( 1 + v) -- By ( 1 + v ) + cv ( 1--1 ) ... ( 5 ) 
இதில் முறையே y = 0 , 1 , -1 என்று பிரதியிட்டால் , 
1 = A ( 1 ) ( 1 ) 

A 1 
1 + 3 = B ( 1 ) ( 2 ) = 

B 
1 + 3 = C ( -1 ) ( 2 ) 2C 


- 


- 


-- 
- 


= 2B 


11 


-- 


-பாசுக 


- 


* 


- 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்சாடுகள் 


1 


( 6 ) - 


" 


- 


* 


* 


+ c 


> 


1 + V 


- 


2 

+ 
1 ( 1 ~ y " ) 

1 

1 + V 
3 ) -ன் இடப்புறத்தில் ( 6 ) ஐப் பிரதியிட்டால் , 

dy dy 

dx 
| 
2 

| 

2 
1-1 
logy 2 log ( 1 - y ) -- 2 log ( 1 + v ) 2 log x + c 
2log x + 2 log ( 1 - y ) + 2 log ( 1 + v ) = log y - 
x2 + log ( 1- y) - + log ( 1 + v ) log v + logc 

( இங்கு - 
log .: * { 1 } )2 ( 1 --- v ) - = log eV 
அதாவது , * ( 1 - y ) " ( 1 + v ) 2 


(c 


log c ) 


- 


** ( 1 - 2 ) " ( 1 + ) - - 





{ x - y ) . ( x + y ) . 


cy 


2 


- 


( x - y ) ( x + y ) ( X } 
( x - y ) 2 = cxy என்பது தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 3 

தீர்வு காண்க : 
xdy - idx V x2 + ye dx 

( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சமன்பாட்டிலிஞந்து , 


- 


xdy == { } + V x2 + y ) dx 


ty 


y + - x2 + y : 


( 1 ) 


து சமபடித்தான சமன்பாடு என்பது இப்போது தெரிகிறது . 


கா 
- 


( 2 ) 


என்று பிரதியிடுவோம் . 

tly 


dy 


( 3 ) 


29 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


( 3 ) , ( 2 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 
dy vx + - x2 + y2 

x 2 
y + x 

dx 


= 


- 


- 





1+ 


dx 


dx 


dv 

1 + 2 
தொகையிட்டால் , 

dv 
1 + v 


I - 


[ s + 


tci 


log x + logc = log cx 


- 


log ( v + 1 + y ) 


- 


v + 1 + y 


--- 


( X 


* + / 

M1 


1 + 


x2 


அல்லது 


y + V x2 + y = cx " தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 4 : தீர்வு காண்க : 


y 


/ 


| 


dx + x sec2 ) 

dy = 0 . 


x tan 


3 ) 


y sec2 


* 


X 


-- 
அது 


சமன்பாட்டின் உறுப்புக்களின் அமைப்பிலிருந்து 
அல்லது y = vx என்ற பிரதியீடு பயனளிக்குமென்று ஊகிக்கலாம் . 
கொடுத்துள்ள சமன்பாடு , 


ப 


( x tan 


O 


* ) + x sec " " 


y sec 


( 1 ) 


என்பதாகும் . 


- 


- 


y = vx என்றால் , 


tlx | 


( 1 ) உடைய மாற்றம் 
x tan v V x sec2 v + xsec v 


பவர் 


* ) 


v ( v + 





* 


என்பதாகும் . 


x tan v + x sce v 


0 


dx 


30 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் . 


x ஐ நீக்கினால் , 

tan v dx ---- x sec y / v 


0 . 


x tan v ஐக் கொண்டு வகுத்தால் , 


dx 


sec2 y 


-- 


dv = 0 


tan v 


dx 


+ 


d (tan v ) 

tan y 


0 


தொகையிட்டால் , 


dx 


d ! ( tan v ) 

tan.v 


. 


log x + log tan v = logc 
log ( x tan v ) 

log .c 


- 


அல்லது 


X tan v 


C 


] 


x tan 


என்பது தீர்வாகும் . 


பயிற்சிகள் 5 


பின் வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க 

dy 
1 . 

( B. E. 54 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
dx 

y + x 


2 . 


dy 
dx 


2y ( B. E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 
3 . ( x- 2y ) 

0 
dx 

( B. E. 60 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy x2 + y2 ( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 

dy 
5. 2xy + ( y " - x2 ) 

0 
dx 

( B. E : 44 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 

dy 
x ( y -- x ) 

dx 

( B. E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


12 


-முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


- 


7. ( x2 + y ) dx 2xy dy 

( B. E. 62 , 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


r2 


dy 
dx 


- 


- 


y * -- 2xy ; x = 1 , 1 என்பதற்கிணங்க 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


+ 


13 


X 


dy 

y 
dx 
( B. E. 50 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


10. ( y : -- 2xy ) dx 


- 


( x2 2xy ) dy 
( B. E. 59 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


11. x ( y - x ) dy = y ( y + x ) dx 

( B. E. 56 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
12. ( x ^ -4xy - 2y ^ ) dx + ( y ^ -4xy – 2x ^ ) 2y = 0 

( B. E. 62 , 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


13. xy dx -- ( x + y ) dy = 

( B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
dy x3 + y 
14 . 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dx 


xya 


15. (xy - 2xy ) dx 


- 


( x8 - 3x y ) dy . 0 
( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


16 . 


z dy + , 2 

2- - y 


pe 


dz 


- 


0 


( B. E. 64 , வெங்கடேசாப் பல்கலைக்கழகம் ) 


dy 
17. x ( 2y * --x * ) 

dx 


v ( y * _x + ) 


( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


= 


18. ( x2-2y ) dx + xy dy 

( B : E. 73 , மதுரைப் பல்கலைக்கழஈம் ) 


19. xy | 

dy 
dx 


-- 


= x + 2y 

( B. E. 71 , மதுரைப் பல்கலை / 


பயன் முறை வகைககெழுச் சமன்பாடுகள் 


20. ( y : - xy ) dx 


( x + 2xy) dy 

( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
2x2 dy 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


21. ( x + y ) dx 


22. ( x -- y " ) 


dy 
dx 


( B. E. 71 , மதுரைப் பல்கலைக் கழகம் ) 


23 . 


dy 
dx 


X 
y - xe 


--- 


- 


24 . 


dy 
dx 


. 

( logy 


log + 1 ) 





25. ( 1 
( -1) +. (1- * ) dy = 0 

= y + x sin ( 2 ) 


26. 3 


dy 
dx 


| 


( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


அமைப்பு III - 


8 10. சமபடியில்லாதச் சமன்பாடுகள் ( Nonhomogeneous 

equations ) : 

ஒரு வகைக் கெழுச் சமன்பாடு கீழ்க்கண்ட வடிவத்தில் இருப் 
பதாகக் கொள்வோம் . 
dy 73. + by foc 

( 1 ) 
dx 

a x + by + c 


P .. 


இங்கு u , b , c , u , b , c கொடுத்துள்ள மாறிவிகள் . 
( 1 ) -ல் வலப்புறத்துப் பின்னத்தின் மேற்கோவையும் , கீழ்க் 
கோவையும் சமபடியில்லாதவை . அவைகள் - -ல் ஒருபடி 
கோவைகள் . இம் மாதிரி வகைக்கெழுச் சமன்பாடுகளைக் கீழ்க் 
கண்ட முறையில் மாற்றங்கள் செய்து சமபடித்தான சமன்பாடு 
களாகக் கொண்டு வரலாம் . பின் 9 முறைப் பிரகாரம் அவற்றின் 
தீர்வு காண இயலும் . 
x = X + 1 

( 2 ) 
y = Y + m 


* 3 . 


. 


.00 


... 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


1 , m 


என்று பிரதியிடுவோம் . இதில் X , Y முறையே புதிய சார்பில் 
மாறி , சார்புடைய மாறிகளாகும் . என்பவை மாறிலிகள் . 
அவைகளை நாம் பிற்பட்டுத் தேவைக்குத் தகுந்தபடி அமைத்துக் 
கொள்ளலாம் . 


( 2 ) , ( 3 )-லிருந்து dx = dX , dy 

dX , dy = dY. 


இப்போது ( 1 ) மாறுவது 

dY ax + bY + ( al + bm + c ) 
dx a X + b Y + ( a l + b m + c ) 


( 4 ) 


என்றபடி , 1 , m இவற்றை நம் விருப்பப்படி அமைத்துக் கொள்ள 
லாம் . 

ஆகையால் , 


al + bm + c 


3 


.. 


( 5 ) 


a l + b m + c = 0 


( 6 ) 


என்ற நிபந்தனைகளுக்குட்பட்டு 1 , m மதிப்புகளைத் தீர்மானித்துக் 


கொள் வோம் . 


எனவே , ( 4 )-லிருந்து கிடைப்பது 


dY 
dx 


- 


ax + bY 
a X + bY 


... 


( 7 ) 


என்ற சமபடித்தான சமன்பாடு . 


ஆகவே , Y = v X என்று பிரதியிட்டு , 89 - ல் கூறியபடி , 
( 7 ) -ன் தீர்வு காணலாம் . 


கிடைத்த தீர்வு f ( X , Y ) = 0 


... 


( 8 ) 


என்றால் , அதில் X = x - 1 , 


Y = Y - m 


எனப் பிரதியிட்டு , 


முடிவில் f ( x - 1, y - m ) = 0 
என்பது தீர்வாகும் . 


( 9 ) 


குறிப்பு : கொடுத்துள்ள சமன்பாடு ( 1 ) -ல் 
என்று கொள்வோம் . இந்த நிலையில் மேற்குறித்த 
முறை பயனளிக்காது . 

ப.வ. ச . -3 


b 

b 
மாற்றும் 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


ஏனெனில் 1 , 11 இவைகளைக் காண இயலாது . 


d 


b 



k என்போம் . 


a 


( k , b 


- 


b k . 


-- 


சமன்பாடு ( 5 ) மாறுவது a kl + b kim + c = 0 என்றபடி , 


C 


0 


a | + b m + 


( 10 ) 


- 


அதாவது , 


k 


a | + b m + c = 0 


( 6 ) 


110 ) , ( 6 ) இவைகள் ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கும் 
சமன்பாடுகள் . அவைகளைத் தீர்க்க இயலாது . 1 , in மாறிலிகளைக் 
கண்டுபிடிக்க 

முடியாததால் , கொடுத்துள்ள வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் தீர்வைக் காண இயலாது . 


இந்த நிலையில் , கொடுத்துள்ள சமன்பாடு , 

dy d kx + b ky + c 
dix a x + b y + 


- 


( 11 ) 


k ( a x + b y ) + ( 

a x : + b y + c 
என்று மாறும் . 


- 
- 


( 12 ) 


2 


40 


** 
. 


... 


இப்போது 

a x + b y 
என்று பிரதியிடுவோம் . 

d ) 

du 
ஃ la + 

dx dx 


du 


a 


dy 
dx 


( 13 ) 

) 


13 ) , ( 12 ) இவைகளை ( 11 ) -ல் பிரதியிட்டால் , 


( ! 


dx 


kut + ( 


-- 


! -- 


kufan C 


du 
ds 


- 


+ 


p ( u ) என்று கொள்வோம் . 


u + 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


- 


du 

dx 
( u ) 
du 

x -- 
( u ) 


= 


C ** 


( 14 ) 


( 14 ) லிருந்து , x இவைகளுக்குள்ள தொடர்பு கிடைக்கும் . 
அதில் u = a x + b y என்று பிரதியிட்டால் , முடிவில் 
கிடைக்கும் . 


தீர்வு 


1 


எடுத்துகாட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 
x + 21-3 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 
ux 2x + y - 3 

B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 70 , மதுரைப் பல்கலைக் கழகம் ) 


/ 


- 


X + 1 , y = y + mi என்று பிரதியிடுவோம் , 


இவற்றில் 1 , in மாறிலிகள் . 


கொடுத்துள்ள சமன்பாடு மாறியபின் கிடைப்பது 
dY X + 2Y + { 1 + 2m -- 3 ) 
dx 2X + Y + ( 2 + ^ 3 ) 


1 + 2m 


- 


0 


- ( 2) 


4 . 


21+ m 


3 


0 


- 


- 


... 


( 3 ) 


என்ற நிபந்தனைகளிலிருந்து 1 , m தீர்மானிக்கப்படுகின்றன . 


( 2 ) , ( 3 ) இவைகளைத் தீர்த்து 


1 = 1 = 1 } z என்று கிடைக்கிறது . 


( 1 ) -ன் புதிய அமைப்பு 


dY 
dx 


X + 2Y 
21 --- Y 


( 4 ) 


என்பது . 


- 


( 5 ) 


.. 


Y 
என்று பிரதியிடுவோம் . 


- 


88 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dY 

dy 
= y + X 
dX 

dx 


= 


. 


( 6 ) 


800 


( 6 ) , ( 5 ) இவற்றை ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


1 + 2v 


y + X 


dy 
dX 


X + 2vX 
2X + vX 


- 


2 + y 


1 + 2y 


13 


. 


dy 
X 

dX 


1 
2 + y 


- 


2 + V 


- 


( -+ ) 

+ ) tv = * 


.65 


( 
7 
) 


தொகையிட்டால் , 


2 + y 


ர 


dy 


[ * 


dx 
X 


--c 


( 8 ) 


1 - y2 


இடப்புறத்தைக் கண்டுபிடிக்க , தொகைச் சார்பைப் பகுதிபின்னங் 
களாகப் பிரித்துக் கொள்ளலாம் . 


2 + y 


- 


+ 
1 - y 


1 


B 

என்றால் , 
1 + v 


2 + y = A ( 1 + v ) + B ( 1 - y ) 


இதில் முறையே v = 1 , - 1 என்று பிரதியிட்டால் , 


A 


- 


2 + 1 = A ( 1 + 1 ) = 2A 


2 


1 


2 


1 = B ( 1 + 1 ) = 2B 


B 


2 


1 
+ 

2 ( 1 + + ) 


( 9 ) 


( 8 ) -ன் இடப்புறத்தில் ( 9 ) ஐப் பிரதியிட்டால் , 
3 dy 1 

dy 
+ 
2 1 

2 

1 + V 


S 


| x + 


2 


+ c 


3 


1 


- 


log ( 1 -- v ) + 


log ( 1 + y ) = log X - c 


2 


- 3 log ( 1 - v ) + log ( 1 + :) 


2 log X + 2c | 


ப 


--- 


37 


- 


log 


ப ) 


cX2 


X 


) 


| ( 4x + 2y + 1 ) = 2x + y - 3 
முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் - 

1 
log 

+ log ( 1 + y ) log X2 + log c 
(1- ) 
1 + V 

log cX2 
1 + y 

CX2 
( 1 - y ) 

Y 
1 + 

X 
அதாவது 

Y 
1 

X 

X + Y 
அல்லது 

( X - Y ) S 
X + Y = c ( X - Y ) : 

( 10 ) 
ஆனால் 

x = x +1 = X + 1 

y = Y + m = Y + 1 
ஃ . X = x - 1 , Y = y - 1 
இவற்றை ( 10 ) .ல் பிரதியிட்டால் , 

x - 1 + y . 1 = c ( x - 1 - y + 1 ) * 
அல்லது 

- 2 = c ( x - y ) முடிவான தீர்வு . 
எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

dy 
dx 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


கொடுத்துள்ள சமன்பாடு 


dy 
dx 


2x + y - 3 
4x + 2y +1 


( 1 ) 


. 


- 


இங்கு x = X + 1 , y = Y + m என்ற மாற்றம் பயனளிக் 
காது . 

ஏனெனில் , 21 + m - 3 = 0 , 41 + 2n + 1 = 0 
என்ற சமன்பாடுகள் ஒன்றுக்கொன்று முரணானதாகி 1, m 

1 , m காண 
இயலாது . 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுக 


to 


- 


2x + y எனக் கொள்வோம் . 


dy 


dy 


du 
dx 


2 + 


அல்லது 


- 


(x 


இப்போது ( 1 ) மாறுவது 


t 


du 
dx 


என்றபடி . 


2u +1 


3 


Man 


- 


du 
dx 


2 ( 2u + 1 ) + u 

2u + 1 


-கம் 


கா 


5 1 
2 ! ---- 1 


2u -- 1 

du 
1 


dx 


อัน 


- 


7 
+ 

5 (5u - 1 ) 


தொகையிட்டால் , 

7 
+ log ( 5 ! - 1 ) == x + 
5 25 


2u 


2 

7 
( 2x + y ) + log ( 10.x --- 51 - 1 ) = --- ( என்பது 
5 

25 
தீர்வாகும் . 


பயிற்சிகள் 6 


பின்வரும் வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண்க : 

( 1 லிருந்து 17 வரை ) 


1. ( 2x + 18y - 


14 ) ( 6x + 51 7 ) 

dx 
( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


- 


- 


2. ( 3y - 7x + 7 ) dx + ( 7 ) 31 + 3 ) 0 . 

( B. E. 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


- 


3. ( 2x - y + 1 ) dx = ( 2 ) 

( B. E. 51 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


4. ( x + y + 1 ) dx + ( 3x + 4y + 4 ) dy == ( ) 

( B. E. 61 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


dy 


5 . 


10x + 8y - 12 
+ 7x + 5y - 9 

( B. E. 61 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


6 . 


dy 
dx 


- 


x + 7y + 2 
3x + 5y +6 

( B. E. 61 , 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


7. ( 3.x + y - 5 ) 


dy 

2x + 2 ) - 2 
dx 
( B. E. 52 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2x - } 


- 


8 . 


dx 


x + 2y + 1 

( B. E. 50 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


9 . 


dy 
dx 


x + 2y + 1 
3x + 2y + 2 

( B. E. 65 , வெங்கடேசாப்பல்கலைக்கழகம் ). 


1 


- 


10 . 


dy 
dx 


3y 
3x + 4y 7 

( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


11 . 


dy 
dx 


2x + 2y + 1 

( B. E. 65 , 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ): 


12 . 


-- 


( x + } --- 1 ) dy ( x - + 1 -- 1 ) dlx 

( B. E. 50 , சென்னைப் பல்கலைக்கழகம் ), 


13 . 


dy 
dx 


-- 


x + 2 ) + 1 
x + 4y --- 3 

( B. E. 57 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


14. ( 2.x + - 3y --- 4 ) dlas 


( 4x + 6y + 5 ) dy 


15. ( 4x - 6y - 1 ) dx ( 2x - 3y + 2 ) ( ly == 0 

( B. E. 63 , 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


} + 5 


16 . 


dx 


x + y - 1 

( B.E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


af, dy 


40 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


17. y ( x ) 


y 

1 

1 
( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


18. ( 4x + 3y + 1 ) dx + ( 3x + 2y + 1 ) dy 

== 0 என்ற 
சமன்பாட்டின் பொதுத் தீர்வு ஒரு அதிபர வளைவுக்குடும்பத்தைத் 
குறிக்கிறதென்றும் , அதிலடங்கிய அதிபரவளைவுகளெல்லாவற் 
றிற்கும் தொலைத்தொடு கோடுகள் பொதுவானவை 
காட்டுக . 

( B. E. 53 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


என்றும் 


8 11. அமைப்பு IV : பொருத்தமான வகைக்கெழுச் சமன் 

பாடுகள் ( Exact differential equations ) 
z = f ( x , y ) என்ற சார்பை எடுத்துக் கொள் வோம் . 

இதில் 
x , y என்பன ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத இரண்டு மாறிகள் . 
அவைகள் ஒரே சமயத்தில் சேர்ந்தாற்போல் மாறினால் , z- ன் 
மதிப்பும் மாறும் . z- ன் கூடிய வகையீடு ( total differential ) கீழ்க் 
கண்ட சூத்திரத்தின் மூலம் நமக்குக் கிடைக்கிறது . 


dz 


af 
3x 


dlx + 


- 


2y 


az 


3z 

dx + 
ax 


dy 


ay 


இங்கு நேரிடையாக x , y கொண்ட சார்பிலிருந்து வகையீடு 
dz கிடைக்கிறது . ஆகவே அதற்கு பொருத்தமான வகையீடு 
அல்லது நிறை வகையீடு ( exact differential, perfect cliflerential ) 
எனப்பெயர் . 

எடுத்துக்காட்டாக , z == x ( : -- ! ) = x + xy 
என்றால் , 


. 


21 


= 2x + y , 


3x 


zே 
0y 


dz 


( 2x + y ) dx + xdy 


( 2x + y ) dx + xdy என்ற வகையீடு , பொருத்தான வகை 
யீடாக இருக்கிறது . 


சில வகையீடுகள் பொருத்தமானதாக இருக்காது . எடுத்துக் 
காட்டாக , ( x2 + y ) dx + y dy என்பது பொருத்தமானதல்ல . 
இந்த வகையீடு நேரிடையாகக் கிடைக்கக்கூடிய f ( x , y ) என்ற 
சார்பு கண்டுபிடிக்க இயலாது . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


ஒரு பொருத்தமான வகையீட்டை பூச்சியத்துக்குச் சமப் 
படுத்தினால் , ஒரு பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடு 
கிடைக்கும் . ஆகவே ( 2x + y ) dx + xdy = 0 என்பது ஒரு 
பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 


இனி ஒரு வகைக்கெழுச் சமன்பாடு பொருத்தமானதாயிருப் 
பதற்குத் தேவையான நிபந்தனையையும் அந்த நிபந்தனைக்குக் 
கட்டுப்பட்ட சமன்பாட்டைத் தீர்ப்பதையும் ஆராய்வோம் . 


$ 12 . முதல் வரிசை , முதற்படி வகைக்கெழுச் சமன்பாடு 

பொருத்தமானதாக அமைவதற்கு நிபந்தனை : 
கொடுத்துள்ள முதல் வரிசை , முதற்படி வகைக் கெழுச் 
சமன்பாடு 
M dx + N dy = 0 

( 1 ) 
என்று கொள்வோம் . இதில் - M , N இரண்டும் x , j - ல் சார்புகள் . 


( 1 ) பொருத்தமானதாயிருப்பின் , M dx + Ndy ஒரு பொருத் 
மான வகையீடாக அமைய வேண்டும் . அதாவது x , y- ல் u என்ற 
ஏதேனுமொரு சார் பிலிருந்து , நேரிடையாக வழிவந்த வகை 
--யீடாக இருக்க வேண்டும் . 


- 


.... 


du 


அதாவது M dx + Ndy 


( 2 ) 


00 . 


ди 


dx + 


au 
ay 


ஆனால் du 


dy 


- 


( 3 ) 


a + 


. 


( 2 ) , ( 3 ) இவைகளிலிருந்து 


ди 


M 


- 


( 4 ) 


N 


ди 
3y 


( 5 ) 


... 


3x 


ஆகவே கொடுத்துள்ள சமன்பாடு பொருத்தமானதாக இருப் 
பதற்கு ( 4 ) , ( 5 ) இரண்டும் தேவையான ( necessary ) கட்டுப் 
பாடுகள் . இவைகளிலிருந்து 1 ஐ நீக்கி , ஒரு தனிக் கட்டுப்பாடு 
கண்டுபிடிக்கலாம் . 


aM 


aru 


( 4 )-லிருந்து , 


0y 


ду дх 


( 5 ) -லிருந்து , 


an 
@x 


32 1 
Әx Oy 


42 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


s ? u 


ஆனால் 


82u 
ду дх 


Эх ду 


OM 
ay 


ON 
ax 


... 


( 6 ) 


இந்த நிபந்தனை ( 6 ) , சமன்பாடு ( 1 ) பொருத்தமானதாக 
இருப்பதற்குத் தேவையானது . 


--- 


aM 

ON 
$ 13 , மறுதலையாக ,, 

என்ற 

நிபந்தனையின்கீழ் 
ay 

2 x 
Mdx + Ndy ஒரு பொருத்தமான வகையீடாகும் என்பதை 
இப்போது நாம் நிரூபணம் செய்யவேண்டும் . 

aM ON 
கொடுத்துள்ள நிபந்தனை 

ay 3x 


M என்ற சார்பில் , y ஐ ஒரு மாறிலியாகக் கொண்டு , x ஐப் 
பொருத்த நுண் தொகை ( Mcx 

( 2 ) 
எனக் கொள்வோம் . 


கல 


V 





அப்போது 


3 / 
Ox 


M 


( 3 ) 


( 3 ) ஐ இரு புறமும் y ஐப் பொருத்து பகுதி வகையிட்டால் , 


22V 


OM 
By 


ay 8x 


AN 


( 4 ) 


[ ( 1 ) ஐப் பயன்படுத்தி ) 


ах 


3 


ஆனால் 


32 / 
ду дх 


82V 
Эх ду 


( 


3y 


( 4 ) , ( 5 ) இவற்றிலிருந்து , 

ON a a / 
ах Ox 3y 


( 


( 6 ) 


இருபுறமும் x ஐப் பொருத்துத் தொகையிட்டால் , 

ay 
N 

+ c 
ay 


- 
- 


இங்கு ( , x இல்லாத ஒரு மாறிலி 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


ஆகவே , 


c = f ( v ) என்று கொள்வோம் . 


av 


. 


N = 


+ f ( y ) 


.. 


ду 


( 3 ) , ( 7 ) இவைகளைப் பயன்படுத்தி , 

ar / 

av 
M dx + N dy 

dx ++ 
ах 

ay 


- 


dy 


( 3 
( ex de + 


+1 ( v ) • 
dy ) +1(r) dy 


V 
3y 


--- 


- 


dy + f (y ) dy 
dV + d [ ] f ( y ) dy ] 
= d [ V + | f ( y ) dy ] 

( 8 ) 
ஒரு பொருத்தமான வகையீடு 
OM ON 
ஆகவே 

என்ற 

நிபந்தனை இருந்தால் , 
3y 
M dx + Ndy என்பது ஒரு பொருத்தமான வகையீடாக அமை 
கிறது . அப்போது M dx + N tly = 0 பொருத்தமான 
வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 


- 


3x 


12 , 813 இவைகளின் முடிவுகளை இணைத்தால் , பின் வரும் 
முக்கிய தேற்றம் நமக்குக் கிடைக்கிறது . 


M dx + Ndy 0 என்ற ஒரு வகைக்கெழுச் சமன்பாடு 

aM ƏN 
பொருத்தமானதாயிருப்பதற்கு , 

என்ற நிபந்தனை , 

ay ax 
தேவையானதும் போதுமானதுமாகும் . ( The condition is both 
necessary and sufficient ). 


814. பொருத்தமான வகைக்கெழுச் சமன்பாட்டுக்குத் 

காணும் முறை : 


- 


Mdx + Ndy : 0 என்பது ஒரு பொருத்தமான வகைக்கெழுச் 

aM ON 
சமன்பாடானால் , 

என்ற நிபந்தனை உண்டு . 

0y ax 
இந்த நிபந்தனைக்குட்பட்டு , 
Mdx + Ndy = d [ V + Sif ( y ) dy 

[ 8 ( 13 ) -ல் ( 8 ) ஆவது சமன்பாடு ) 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


* . 


கொடுத்துள்ள சமன்பாடு , 
d [ V + If ( y ) dy ) = 0 


என்றாகும் . 


இதைத் தொகையிட்டால் , 

V + | j ( y ) dy என்பது தீர்வு . 


( A ) 


இங்கு V = | 


Mdx ( y மாறிலி ) 

[ $ ( 13 ) -ல் ( 2 ) ஆவது சமன்பாடு ) 

av 
f ( y ) = N | [ $ ( 13 ) -ல் ( 7 ) வது சமன்பாடு ) 

9y 

3 
N 

Mdx 

ay 
. V , f ( y ) - க்கு மேற்கண்டவற்றை ( A ) - ல் பிரதியிட்டால் , 

al 
+ 
N 

Mdx dy : C 
( y மாறிலி 


- 


A .. 


( 
I 
) 


இவ்வாறே , 


[ vidy + [ M - * | way ) te = c 


- 


( 
II 
) 


( x மாறிலி ) 


() என்ற பொறுத்தமான சமன் 


1 அல்லது II Mdx + Ndy 
பாட்டின் தீர்வாகும் . 


முக்கியக் குறிப்பு : 


N - 


* , [ Mix = f ( 9 ) 

Jay 


y மட்டும் கொண்ட சார்பு 


a 

Mdx 

3y 
என்ற தொகையில் y மட்டிலுந்தான் இடம் பெறும் . ஆகவே 
நடைமுறையில் , 

21 
N 

ay 


]dy 
[ ( N- ல் X இல்லாத உறுப்புகள் ) dy என்று 


என்பதற்குப் பதிலாக 


சொன்னால் போதுமானது . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


45 


I ஐப் பின்வருமாறு எழுதலாம் : 


[ Max + | N- ல் X இல்லாத உறுப்புகள் ) dy = c 


y மாறிலி 


ஆகவே Mdx + Ndy 0 என்ற பொருத்தமான வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் தீர்வுகாண , கீழ்க்கண்ட செய்முறை ( working rule ) 
மிக்கப் பயனளிக்கும் : 


( i ) y- ஐ மாறிலியாகக் கொண்டு Mdx ஐத் தொகையிடவும் . 
( ii ) N- ல் X இல்லாத உறுப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு 

Ndy ஐத் தொகையிடவும் . 
( iii ) இரண்டு தொகைகளையும் கூட்டி ஒரு மாறிலிக்குச் சமம் 

படுத்தவும் . 


தீர்வு காணும் வழி பின்வரும் எடுத்துக்காட்டுகளால் நன்கு 
விளங்கும் . 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 


தீர்வு காண்க : 
( x - 4xy - 2y ) dx + ( y – 4xy - 2x2 ) dy = 0 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
இங்கு M 

4xy - 2y2 , N = y : 4xy - 2x2 
OM 

aN 
4x - 4y , 

4y - 4x 
ay 


- 


x2 


Эх 


ON 


. 


aM 
9y 


- 


dx 


ஆகவே சமன்பாடு பொருத்தமானதாக இருக்கிறது . 


| Mdx = f (x* - 4xy - 2y * ) de 


y மாறிலி 


y மாறிலி 


- 


- 


2x y - 2y2 x 


( 
1 
) 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


N- ல் x இல்லாத உறும்பு = } 


|( N- ல் 3 இல்லாத உறுப்பு ) 


| ye dy 


; (2) 


* 3 


2x y - 2y x + 


3 


அல்லது x 


- 


6.x y - 6y2 . --- 1 


-- ( என்பது தீர்வாகும் . 


படுத்துக் காட்டு 2 : 


dy 
x3 sec ) + 3.x2 tan } --- cos x என்பது பொருத்தமான 
வகைக்கெழுச் சமன்பாடு என்று க்கட்டவும் . அப்படியானால் ,, 
அதன் தீர்வு யாது ? ( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


- 


கொடுத்துள்ள சமன்பாட்டை மாற்றி யெழுதினால் 
( 3x tally - 

cos x ) dx + x sec " idy = 0 என்று கிடைக்கும் . 
இங்கு M == 3.xº tan y - cos x ; N 3 sec " ] 
AM 

ON 
3x " sec ) , 

3.x2 sec " } 
2y 

ax 
ON 
0y x 
ஆகவே சமன்பாடு பொருத்தமானதாக இருக்கிறது . 

[ M dx = j (3x tan y -- cos x ) dx = x tall ) - sin x 
} மாறிலி மாறிலி 


x * 


N- ல் x இல்லாத உறுப்பு இல்லை . 
x tany 

sin x == c என்பது தீர்வு . 


பயிற்சிகள் 7 


பின்வரும் சமன்பாடுகள் பொருத்தமானவை என்பதை சரி 
பார்த்துத் தீர்வு காண்கவும் . 

1. ( 5x + + 3 , x " ; " - 2xy * ) < x + ( 2xy - 3x * - 5 ] * ) dy = 0 
2. ( 1 + 4x + 2yº ) dx ( 1 + 4xy + 2x ^ ) y = 0 

( B. E. 64 ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


3. ( x 


2xy - y " ) dx - ( x + y ) " ! = 0 


( B. E. 62 ) 


4. ( y2 + 2xy + 1 ) dx + ( 2.x ): + x " ) dy 


- 


O ( B.E. 64 ) 


dy 
5. y ( x2 + y + a ) + x ( x2 + y - 1 ) : O 
dx 

( B. E. 66 ) 
6. ( x2 + y - a ) xdx + ( x2 -- y3 - 12 ) ydy O 


- 


7. ( 2ax + by + g ) dx + ( 2cy --- b.x + e ) dy ! 
8. ( 1 + 6y 3x y ) dy = ( 3.xy2 

2 ) dx 
( B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
9. ( 3xy + 2x - ye ) dx + ( 33 3yx) dy = 0 

( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


10. ( 2xy + y 


tan y ) dx + ( x - x tan x + sec } } dy 

( B.E. 48 ) 


- 


dy 
11. ( x2 - 2xy ) + ( sin y --- x ) 

0 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
12. ( cos ( x - cos x sin a sin y ) dx + ( cos y 

sin d sin x cos y ) dy 

0 
( B. E. 50 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


- 


13. [ cos x tan y --- cos ( x -- y ) ] dx + [ sin x sec y 

+ cos ( x + y ) ] dy 


14. sin.x sin y dx - ( cos x cos y tany + cos x tan y ) ty = 0 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


15. ( 2x " y + 4x3 1 2xy " + 31 .rey + - e x ) dy 

+ ( 12x y + 2xy : + 4x3 4y : + 2yeex | er ) tdx == 0 


16 . 


(1 + ) ++ ( 1- 1 ) 


E 


- 


. 


17. ( e + y cos Xy ) t/ x + ( xey + x cos xy ) dy = 0 

( B. E. 65 , வெங்கடேசா பல்கலைக்கழகம் ) 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


815. தொகையீட்டுக் காரணிகள் ( Integrating factors ) 

M dx + Ndy = ( ) என்ற சமன்பாடு நேரடியாகப் பொருத்த 
மான தாக இல்லாவிடினும் , ஒரு தகுந்த காரணியால் பெருக்கினால் , 
அதைப் பொருத்தமான சமன்பாடாக்கலாம் . அம்மாதிரி பெருக்கும் 
காரணிக்கு தொகையீட்டுக் காரணி என்று பெயர் . எடுத்துக் 
காட்டாக , y ( 1 + xy ) dx - xdy = 0 என்ற சமன்பாடு பொருத்த 
மானதாக இல்லை . 


இங்கு M = y ( 1 + xy ) = y + xy " , N 


OM 


aM 
By 

= 1 + 2xy ,, 


ON 
3x 


1 ; 


ON 
ax 


3y 


0 என்று 


மேற்கண்ட சமன்பாட்டை ydx - xdy + xy " dx 
எழுதலாம் . 


இதை முழுவதும் y " ஆல் வகுத்தால் , 
y dx - x dy 

+ x dx = 0 


அதாவது d 


( ) + d ( 2 ) = 0 
அல்லது ( 

a ( + * ) 


இது ஒரு பொருத்தமான சமன்பாடு . 


* 2 


இதனுடைய தீர்வு * 


+ 


= c என்பதாகும் . 


1 


ஆகவே , இங்கு 

2 " ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் . 


Mdx + Ndy = 0 என்ற 

= 0 என்ற சமன்பாட்டிற்கு தொகையீட்டுக் 
காரணிகளைக் கண்டு பிடிப்பதற்குப் பொதுவாக ஒரு முறையும் 
இல்லையெனலாம் . பெரும்பாலும் கொடுத்துள்ள வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் உறுப்புகளை சரியாக ஒழுங்கு படுத்தி தொகுத்தால் , 
ஒவ்வொரு தொகுப்பையும் ஒரு நேரான வகையீடாக்க , தகுந்த 
காரணியை நிர்ணயம் செய்துவிடலாம் . அடிக்கடி சமன்பாடு 
களில் வரக் கூடிய சில உறுப்புகளின் தொகுப்புகளும் அவை 


. 


x2 


2 
முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 
களுக்குகந்த தொகையீட்டுக் காரணிகளும் கீழே கொடுக்கப்பட் 
டிருக்கின்றன . காரணியால் பெருக்கியபின் ஏற்படும் பொருத்த 
மான வகையீடு காட்டப்பட்டிருக்கிறது . 
உறுப்புகளின் தொகையீட்டுக் 

பொருத்தமான 
தொகுப்பு காரணி 

வகையீடு 
( 1 ) ( 2 ) 

( 3 ) 
1 xdy - ydx 

} 
x dy - y dx 

d 
1 

y dx - x dy 
y dx x dy 

d 
y 

y 
1 
2xy dy - ya dx 

2xy dy - y dx 

y 
1 

2xy dx 
2xy dx - x2 dy 

y 

xdy - ydx 
x dy - y dx 

dy dx 
xy 

xy 

y 
d- (log ) ) - d ( log x ) ; 
d ( log y - log x ) 

y 
xdy - 

dx 
1 
xdy - ydx 

x dy – ydx 
x2 + y * x2 + y 

x 


x dy 


xx 


3 


( 


22 


1 


- 


- 


4 


} 


1 + 


( 2 ) 

+ (2 ) 
= a ( tan- (2 ) ] 


ப.வ. ச . 4 


பயன் முறை வகைக் கெழுச் சமன்பாடுகள் 


எந்த துக் 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக் காட்டு 1 : 
தீர்வுகாண்க : 

x dy - y dx - ( 1 - x ) dx 0 
இங்கு ( 1 x ) dx பொருத்தமான வகையீடாக இருக்கிறது . 

1 
xdy -- ydx- க்கு ஒரு தொகையீட்டுக் காரணி தேவை . அது 

x2 
என்று உடனே தெரிகிறது . மேலும் இது மூன்றாவது உறுப்பைத் 
தொகையிடவும் உதவியாக இருக்கும் . 

1 

என்ற தொகையீட்டுக் காரணியால் கொடுத் 
துள்ள சமன்பாட்டைப் பெருக்கியபின் , 

xby - ydx ( 1 - x2 ) 


ஆகவே 


x2 


- 


0 


அதாவது d 


( 2 ) - ( -- - 1 ) : = 0 


தொகையிட்டால் , 


dx = 6 


1 . 


* - | ( -- 1) de - 

- 
அல்லது 


+ 


+ x = c 


y + 1 + x = cx என்பது தீர்வு . 


அ 


எடுத்துக்காடுட்டு 2 : 
( 5x * + 12.xy 3y ) dc + ( 3.3 - 2xy ) dy = 0 

என்ற 
சமள் பாதிக்கு x " ஒரு தொகையீட்டுக்காரணி என்றால் , அதன் 
தீர்வு காண்க . 

( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சமன்பாடு , 
( 5. " + 12xy - 3y ) dx + ( 3x" - 2xy ) <! y 0 

( 1 ) 
இதற்கு " தொகையீட்டுக் காரணி . 

( 1 ) ஐ .! " ஆல் பெருக்கினால் , கிடைப்பது 
( 5.xn + 2 +- 12x + 1 | - 3y xn ) dx + ( 3x + 2 
- 2x + } ) dy = 0 

( 2 ) 


* 


ப 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


51 


4 


ப 


- 


இப்போது ( 2 ) ஒரு பொறுத்தமான வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 

MM 

5x + 2 + 12x + y 3y x " 
N 3.xn - 2 

2xn + 1y என்றால் 
aM 

12 + 1 6y xn 
ay 
ON 

3 (12) x + 1 2 } ( n + 1 ) x " 
ax 

OM aN 
பொருத்தமான சமன்பாட்டில் 

என்ற நிபந்தனை 
3y 

ax 


--- 


- 


- 


யுண்டு. 


12xn + 1 


y 


* 


3 ( n + 2 ) x + 1 


2y ( n + 1 ) xR 


H4 


இருபக்கங்களையும் ஒப்பிட்டுப்பார்த்தால் , 

3 ( n + 2 ) = 12 , 2 { n + 1 ) = 6 
அதாவது 11- + 2 = 4 , 11 + 1 = 3 என்று கிடைக்கிறது . 
இவைகளைத் தீர்க்க , 11 2 . 
ஆகவே , ஒரு தொகையீட்டுக் காரணி 
2 என்று ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 

306960 
( 5x * + 12 : : - 3x y ) dx + ( 3.:* - 2 : y ) dy = 0 ... ( 3 ) 
இது பொறுத்தமான சமன்பாடாகும் . 5.2 
$ 14 - ல் கூடிய செய்முறைப் படி , 

VERI 
Mdx f 

( 5x4 + 12.1 3.xy ) 
மாறிலி 

மாறிலி 

x5 + 3x + y - xy 
N- ல் X இல்லாத உறுப்பொன்றும் கிடையாது . 

-- 3x + y - x y = c என்பது தீர்வு . 


- 
- 


-- 


- 
- 


தவத்துக்க 


--- 


ப ? - 


த்துக்காட்டு 3 : 

( y - x y ) dlx + x dy; 0 ன்ற சமன்பாட்டுக்கு .xm , 
ஒரு தொகையீட்டுக் காரணி என்றால் , அதன் தீர்வு காண்க . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை .xm y " ஆல் பெருக்கக் கிடைப்பது . 
( xmin + 2 xm F 2 n + 1 ) dx + xm + yr dy 

( 1 ) 


- 


52 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


= 


- 


- 


இது பொறுத்தமான சமன்பாடாகும் . 
M xmyr + 2 - xm + } n + 1 , 

N = xm + 3y ? என்றால் , 
ам 

( n + 2 ) xmyr + ( n + 1 ) xm + 2yr 
ay 
ON 

( n + 3 ) xm + yr 
ах 
OM 

ON 

என்ற நிபந்தனையிருப்பதால் , 
ay 3x 

( n + 2 ) x " > + 1 - ( n + 1 ) xm + 2yr = ( m + 3 ) xm + 2 yr 
xm y ? ஆல் வகுத்தால் , 

( n + 2 ) y -- ( n + 1 ) x2 ( n + 3 ) x 
அல்லது ( m + n + 4 ) x " - ( n + 2 ) y = 0 . 
இது ஒரு சர்வசமம் . 
ஃ m + n + 4 = 0 


( 2 ) 


n + 2 = 0 


( 3 ) 


- 


. 


இவைகளிலிருந்து n = 

2 என்று கிடைக்கிறது . 
1 
x - 2 y - 2 

x y 

22 ஒரு . தொகையீட்டுக் காரணியாகும் . 
m , n மதிப்புகளை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

( x - 2 - y - 1 ) dx + xy - 2 dy : 


( + - ++++6- 
* de- ( ie - * -dy ) = 6 


- 


1 


( ydx - xdy ) 


dx 


- 


* 2 


y 


* - ( 6 ) 


தொகையிட்டால் , 


1 


y 


அல்லது cxy + x + y = 0 என்பது தீர்வாகும் . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


53 


பயிற்சிகள் 8 


தீர்வு காண்க : 


( 1 லிருந்து 16 வரை ) 


1. vdx - xdy - 3xy : exe dx 

( B. E. 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


- 


2. ( x * ex* 2m xy ) dx + 2m . x y dy 

( B. E. 51 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 
B. E. 54 , அண்ணாமலைப்பல்கலைக்கழகம் ) 

dy 
3. ( x2 - yx " ) 

dx 

+ ( y + x y ) = 0 


4. xdy -- ydx ( x2 + y ) ( dx + dy ) 
5. ( y + xy ) dx + xdy 0 
6. ( y + y cos x ) dx – ( x - ye ) dy 

( = 0 


- 


7 . 


dy 
X 

dx 


- 


xy " - y 


8. xdy 


( y + log x ) dx = 0 


9. ( y - 2x ) dx 


- 


x ( 1 - xy ) dy = 0 


10. ( y - x ) dx + ( x2 cot y - x ) dy 

a " ( xdy - ydx ) 
11. xdx + ydy 

x2 + y 


- 


- 


12. } ( 2xy + ex ) dx e dy 

( B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


13. ( 1 + xy ) ydx + ( 1 -- xy ) xdy: 


= 0 


14. ( yexy2 + 4x ) dx + ( 2xyexye 


- 

3y ) dy = 0 


15. ( xexy + 2y ) 


dy 
dx 


+ yexy = 0 
( B. E. 73 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


ydx 


- 


xdy 


- 


16. ydy + 


0 


* 2 


( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


17. ( 2x - y ) x + ( 2y + x ) ly 0 என்ற சமன்பாட்டுக்கு 
1 

ஒரு தொகையீட்டுக் காரணி என்று காட்டு . அப்படி , 
* + 
யானால் தீர்வு யாது ? ( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


சமன் 


18. rdx + yuly + 4y ( x + y ) tly O என்ற 

1 
பாட்டுக்கு தொகையீட்டுக் 

என்றால் , 

சமன் 
பாட்டின் தீர்வு காண்க . ( B.E . 65 , 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


காரணி 


--- 


19. ( 3.xy -- 2ay ) dx -- ( x ? 2a.xy ) dy 0 என்ற சமன் 
பாட்டுக்கு .xn என்ற வகையில் தொகையீட்டு காரணி 
இருந்தால் , அதன் தீர்வு யாது ? 

( B. 12. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


என்ற 


20. ( 2y ~ 3.xy- ) di : x dy = 0 

சமன்பாட்டுக்கு 
xn y " என்ற வகையில் ஒரு தொகையீட்டுக் காரணி இருந்தால் , 
அதன் தீர்வு யாது ? 


21. ( x cos y -- } sin y ) dy + ( x sin y + - y cos y ) dx 
என்ற சமன்பாட்டுக்கு X மட்டிலும் அடங்கிய ஒரு சார்பு , தொகைக் 
காரணியாக இருக்கிறது . தொகைக் காரணியைக் கண்டுபிடித்து , 
சமன்பாட்டின் தீர்வை காண்க . 

( B. E. " 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


( குறிப்பு : 


தொகைக் காரணியை f ( x ) என்று கொள்ளவும் ) 


- 


அடி 


என்ற 


22. x4e | 2m xy ) dx + 2n x y dy 0 

சமன் 
பாட்டுக்கு f ( x ) என்ற 2 மட்டிலும் அடங்கிய ஒரு சார்பு , 
தொகைக் காரணியாக இருக்கிறது . f ( x ) - ன் அமைப்பைக் கண்டு 
பிடித்து சமன்பாட்டின் தீர்வைக் காண்க . 


23. y sec " x dx + 


[ 3 


3 tan x 


- ( 399 )") 


) என்ற 


சமன் பாட்டுக்கு x ? என்ற வகையில் ஒரு தொகையீட்டுக் காரணி 
இருந்தால் , 11 - ன் மதிப்பு யாது ? சமன் பாட்டின் தீர்வையும் காண்க , 


816. தொகையீட்டுக் காரணிகள் கண்டு பிடிக்க சில விதிகள் 

Mdx + Ndy := 0 பொருத்தமற்ற தாயிருந்தால் , சில நிலை 
களில் தொகையீட்டுக் காரணிகள் கண்டுபிடிக்க இயலும் . 
அவைகளை இப்போது கவனிப்போம் . 


" 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


- 
- 


விதி . Mx + Ny + 0 என்றும் , Mdx + Naly = O என் 

1 
சமன் பாடு சபேடித்தனதாகவுயிருந்தால் , அப்போது 

Mx - Ny 
ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் . 


நிரூபணம் : 


சான் - பாரடா 


கா கயா 14 


Mdx + Ndly = 


- [ 
| (Mx + Ny ) ( 


-- 


y 


N3 ) 


( 


* ) ) 


( Mx + N }; ) t ! log ( .x } ) 


1 [(As - 

+ (Mx - Ny ) a ( 
Mds + Nky = 3 


lang 


* ) ) 


- 


( l log ( xy ) + 


1 Mx Ny 

d log 
2 Mx: + - N } 


( * ) 


Mx -- Ny 


10 


யா 


Mdx + Ndy 0 சமபடித்தானதால் , 

Ny 

ற கோவையும் சமடடித்தனதாக இருக்கும் . 
Mx + Ny 


* 


Mx Ny 
Mx + N 


கா 
பா 


என்று வைத்துக் கொள்ளலாம் . 





( 2 ) லிருந்து . 
Max --- Noy 
Mx --- N }} 


<t log(ay) + } / ( ) . 


dlog 


( * ) 


1 


1 


t / loy ( .x } ) 


- 


+ 


** 1 ( H ) ( " F ) 
- + lag torn + f ( H ) ( 6 ) (a 


( 3 ) 


வலப்பக்கத்தில் ஒவ்வொரு உறுப்பும் நிறைவகையீடாக உள்ளது . 


1 


ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் . 


MX -- Ny 


56 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


gyů BLITSI Mdx + Ndy = 0 என்ற சமன்பாடு 


Mdx + Ndy 
Mx + Ny 


= 0 என்றாகும் . 


. 


( 3 ) -லிருந்து 


+ d log ( xy ) + F 

F ( $ ) ($ ) = 


O 


தொகையிட்டால் , 


| los ( sy ) + [ r ($ ) ( $ ) 

. $ = 
log ( xy ) + p ( $ ) 


1 


அல்லது 


= c என்பது தீர்வாகும் . 


குறிப்பு ( 1 ) : Mx + Ny = 0 என்றால் , 


Mx = - Ny 


M 
N 


y 





Mdx + Ndy = 0 என்பதிலிருந்து 


M 
N 


dy 
dx 


. 


சமன்பாடு 


dy 
dx 


y 

என்றாகும் . 


X 


dx 


dy 


அதாவது 


தொகையிட்டால் , log x log y + log c = 

log cy 
x = ( ) என்பது தீர்வு . 


3 


குறிப்பு 2 : Mdx + Ndy 0 சமபடித்தானதாக இருந்தால் , 
தொகையீட்டுக் காரணி கண்டுபிடித்து தீர்வு காண்பதைவிட , 
y = vx என்று பிரதியிட்டு 9 - ல் சொல்லியபடி , தீர்வு காண்பது 
சாலச் சிறந்தது 


விதி II : Mx - Ny + 0 என்றும் , Mdx + Ndy = 0 என்ற 
சமன்பாடு f ( xy) • ydx + f = ( x ) ) • .xdy = 0 என்ற அமைப்பிலு 

1 
மிருந்தால் , அப்போது 

ஒரு தொகையீட்டுக் காரணி 

Mx - Ny 
பாகும் . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


நிரூபணம் : 

விதி I- ன் நிரூபணத்தில் ( 1 ) என்ற சர்வசமத்திலிருந்து , 
Mx Ny ஆல் வகுக்கக் கிடைப்பது , 
Mdx + Ndy 1 

- Ny 2 Mx| 


( 


Mx - Ny d log ( xy ) + d ( log 


log ( sy ) + d ( los > )] 


Ny 


008 


( 4 ) 


இப்போது M = f1 ( xy ) • y , N = f ( xy ) • x என்பதால் 

Mx + Ny f1 ( xy ) • xy + f ( xy ) • xy 
Mx - Ny f1 ( xy ) • xy -- f : ( xy ) • xy 

f : + f , 

f ( xy ) எனலாம் . 

f1 - f2 
( 4 )-லிருந்து 
Mdx + Nd y 
Mx Ny 

1 f ( xy ) 

d ( xy ) + d log 
2 XY 

y 


- 


| [ f ( xy ) d los ( sy ) + d ( 198 )] 

* ) ) 
== [ F ( < y ) a ( xy ) + d ( 105 * ) ) 


1 


( 5 ) 


வலப்பக்கத்தில் ஒவ்வொரு உறுப்பும் நிறை வகையீடாக உள்ளது . 


1 


ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் . 


Mx 


- 


Ny 


0 என்ற சமன்பாடு 


அப்போது Mdx + Ndy 

Mdx + Ndy 
MX Ny 


0 என்றாகும் . 


- 


* ( 5 )-லிருந்து F(xy)d (xy ) + d (log * ) - 


தொகையிட்டால் , 


[ F ( xy ) ( l ( xy ) + log 


C என்பது தீர்வாகும் . 


குறிப்பு 1 : 


Ny = 0 என்றால் . 


} 


Ny 


M 


* 58 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dy 


Mdx + Ndy = ( -லிருந்து - 

N 


. 


சமன்பாடு 


dy 
dx 


{! 


என்றாகும் . 


dx 


அதாவது 


x 


y 


C 


தொகையிட்டால் , log x = 


log y + lag c == log 


3 


.. 


அல்லது xy = ( தீர்வாகும் . 
y 


குறிப்பு 2 : f1 ( xy ) • }dx + f : ( xy ) • xdy = 0 என்ற சமன் 
பாட்டை xy = y என்று பிரதியிட்டும் தீர்வு காணலாம் . (88 ஆம் 
பக்கம் பார்க்கவும் . ) 


aM ON 

ay 3.x 
விதி ill : 

f ( x ) என்றமைந்தால் , ( அதாவது 
N 

[ f ( x) dx 
x- ல் மட்டிலுமுள்ள சார்பானால் ) அப்போது e 
தொகையீட்டுக் காரணியாகும் . 


நிரூபணம் : 


ON 


aM 
0y 

N 


ax 


= f ( x ) என்று இருந்தால் 


aM 
0y 


ON 
Ox 


+ Nf ( x ) 


( 6 ) 


0 ஐ c / f ( r ) ac 


Mdx + Ndy | 

ஆல் பெருக்க , 
M1. If( x) aac 

dx + Ne [ f ( x ) dx 

dy = 0 


( 7 ) 


இதை My dx 


Ni dy | 

= 0 என்போம் . 


இங்கு M , 


ve I f ( x ) dx 


- 


| f ( x ) de 
Me 1 

N 
ef| f ( x ) dx eM 

x 


OM 
ay 


3y 


( 8 ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன் பாடுகள் 


! 


1 


ON , 
ax 


If ( x ) dar 

| f ( x ) dx: CN 
Ne 

f ( x ) -- e 


* 


I f ( x ) dar 


e 


“ ( / 


N / ( 1 ) + 


an 
ÖX 


| 


el f ( x ) dx OM 

3y 


E 


[ ( 6 ) ஐப் பயன் படுத்தி ? 


O M ] [ ( 8) -லிருந்து ) 


3y 


( 7 ) ஒரு பொருத்தமான சமன் பாடு . 


ஆகவே e | f ( xy de 


ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் 


ON 


OM 
ay 


விதி IV : 


A (y ) 


- 


என்றமைந்தால் 


| p { y } d 


( அதாவது ) -ல் மட்டிலுமுள்ள சார்பானால் ) அப்போது e 
ஒரு தொகையீட்டுக் காரணியாகும் . 


இந்த விதியின் நிரூபணத்தை விதி II [ - ல் கூறியவாறு செ KAL 
லாம் . அது மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியாக ஒதுக்கப்படுகிறது 


-- 


விதி V : 

Mdx -- Ndy 0 ன்ற சமன்பாடு 
dB 
" ( my< x + 1.x dy ) + c 1 , 31 

( 177 ] } t / x - | - 1 ! ! x tly = 
என்ற அமைப்பிலிருந்தால் , அதற்கு ஒரு தொகையீட்டுக் காரணி 
பின் வருமாறு காணலாம் . 


ப 


km 


dd 


1 


kir ! --- BB-- 1 


{ flydx - | - htty ) ஐ 
என்பதால் பெருக்கக் கிடைப்பது . 


-- 1 


- 


1 


12 


i 

B + 1 + km B 

} 
-- 1 -- kid 1 B + km 

} 


--- 


( x --- } 


3 


1 


( 


k }} 


* 


kn 


kml 
dx + 7.0 


1 


* கக 


அதாவது , mit 


do 


km 


km 


இதை } 


4 (-- ) + 


--- I 


4 ( 2 ) 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அல்லது 


-+ [ , hn v <a i> + =km soks , ) 


1 
அல்லது 

k 


kni 


ykin ) என்று எழுதலாம் . 


இவ்வாறே , சமன்பாட்டின் இரண்டாவது பகுதியிலுள்ள 


no1 


13 


1 


( mydx + nix dy ) ஐ 


km1 


di 


1 


king 


B1 


வ 


X 


என்பதால் , 


பெருக்கக் கிடைப்பது 


1 
ki 


d (xK1m1 , k171). 


ஆகவே , இரு பகுதிகளும் தனித் தனியே ஒரு நிறை வகையீடாக 
மாறுகின்றன , ஆனால் சமன்பாடு முழுவதற்கும் ஒரே பொதுவான 
தொகையீட்டுக் 

கண்டுபிடிக்கவேண்டும் . இதற்கு 
நிபந்தனைகள் பின் வருமாறு : 


காரணி 


km 


- 


1 = km1 


L 


1 


1 


kn 


B 


1 


- 


kin , 


BIT 


- 


1 . 


இந்த இரண்டு சமன்பாடுகளில் k , k1 - தவிர மற்றவை கொடுத் 
துள்ள மாறிலிகள் . ஆகவே , இவைகளைத் தீர்த்து k, ki- யின் 
மதிப்புகளைப் பெற்று , கொடுத்துள்ள வகைக்கெழுச் சமன்பாட்டுக்கு 
ஒரு தொகையீட்டுக் காரணியைக் கண்டுபிடிக்கலாம் . 


மேற்கண்ட சமன்பாடு , தனித்தனித் தொகையீட்டுக் காரணி 
யால் பெருக்கப்பட்டால் , 


1 


km 


kn 


- 


) + + d ( xK1 m y k " 4 ) = 7 


k 
என்றாகும் . 


kin | 


k111 


+ 


C 


என்பது 


இதிலிருந்து தொகையிட்டால் , 
1 km 

kn 

1 
k 

ki 
தீர் வாசம் . 

மேற்கண்ட விதிகள் பின்வரும் எடுத்துக்காட்டுகளால் நன்கு 
விளங்கும் . 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


எடுத்துகாட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வுகாண்க : 
( xy - 2xy :) dx ( x3 - 3x y ) dv = 0 . 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
சமன்பாட்டின் உறுப்புகள் சமபடித்தானவை . 


.. 


8 16 - ல் விதி 1 பிரகாரம் 


1 


x (xy - 2xy " ) - y ( x - 3x "y) 


1 


xy 

என்பது தொகையீட்டுக் காரணியாகும் 


1 
ஆகவே சமன்பாட்டை 

x " y2 

12 , 2 ஆல் பெருக்க , 
x " y - 2xy 

dx ( x -3x y ) 

dy 0 
x y2 

xy 


- 
- 


dx 


- 


dx 


- 


dy = 0 
y 


1 


X 


3 


dx 


dy 


dx + 


dy = 0 


y 


* * dy + 

: 
y , - - * x + * - 
( 3 ) - 


0 


2 


3 


clx ++ 


dy 


- 


0 


} 


தொகையிட்டால் , 


2 log x + 3 log y = ( என்பது தீர்வாகும் . 


y 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

y ( xy + 2x y ) dx + x ( xy - x ye ) dy = 0 


பயன் முறை வகைக்கெழுச்- சமன்பாடுகள் 


இங்கு 16 - ல் விதி // பிரகாரம் 


. 
x } ( .xy --- 2 : * y ) 


.P ( xy -- x y ) 


1 


என் பது தொகையீட்டுக் காரணியாகும் . 


P3 


1 


1 


ஐ நீக்கி , சமன்பாட்டை 


ஆல் பெருக்க, 


} 


3 


} ( x ) + 2x y ) 


dx + 


x (.xy -- x y ) 


3 


cy 


0 - 


3 


3 


1-3 


] ; 


1 


1 


1 


clx --- 


2 


( x + 


dy 


< !! = 0 


* 


1 


1 


2 


di + 


R 


dy + 


de - - 


t ) = 0 


2 


X 


X 


2 


1 


1 
-2 


( y dx + xdy ) + 


dx 


- 


12 


dy = 0 


2 


1 


d ( .xy ) 

x 


+ 


{ } } 


0 


y 


தொகையிட்டால் , 


1 


+ 2 log x 


Ingy 

= c என்பது தீர்வாகும் . 


- 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 
{ x secy 

x cos } ) tly ( tan y - 3.x * ) dx 
கொடுத்துள்ள சமன்பாடு , 

( 3.x + tan y ) dr --- ( rse y -- x " cos y ) cy 


- 


இங்கு M = 3.x4 


lan y , N = .r sce ) _ x cos ) என்றால் , 


an 


seca 


, 


SV ) 


Sec 


2.x cos } : 


3.1 


aN 


2 sec " + 2.i cos ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


ƏM ƏN 
ay 3x 

N 


- 


2 sec y + 2x cos y 
x secy 

x * Cos ]y 
2 ( secº y 

-- x cos y ) 
x ( sec2y = x cos y ) 


2 


- 


ஃ 816 - ல் விதி III பிரகாரம் 


2 


1 f(x) 


f ( x) dx 


dx 


2 log x 


log 


( * ) 


- 


e 


e 


1 


என்பது தொகையீட்டுக் காரணி 


1 


சமன்பாட்டை 


ஆல் பெருக்க , 


12 


sec y 


( 8.x + - 2 ) 


dx - + 


( " 


COOSY 


) 


(ly 


-- 


0 


sec y 
cos y dy + 


tan y 


3.20 


- 


dx 


- 


0 


1 


3x2dx 


x sec y dly 


- 


cos y dy + 


tan y dx 


- 


0 


.1.2 


xd ( tany )) 
d ( sin y ) + 


tan y 


dx 


d ( x ) 


- 
- 


0 


tan y 


d ( 48 ) -- d ( sin y ) 4 d 


( 30 ) 


0 


தொகையிட்டால் , 


tany 


x3 – sin y + 


= ( என்பது தீர்வாகும் . 


X 


எடுத்துக்காட்டு 4 : 
தீர்வு காண்க : 


( 2 


sec y 


tall ! 


) ix -- 


( x -- sec l jog.x ) dy 


= 0 . 


இங்கு M 


sec ) | 


- 


fally , 


N 


- 


- 


x + secy log x 


84 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


aM 
ay 


( y secy tan y + sec y ) - sec y 


* 


an 


sec y 


= - 1 + 


3x 


X 


ӘМ 
ay 


aN 
3x 


sec y tan y - sec y + ! 
* sec y tan y - tan : y 


= tan y 


sec y 


tan y 


> ) 


x 


y 


tan y 


3y 


sec y 


ам an 

* 
M 


( 


tan y 




sec y 
X 


tan y 





tan y = ( y ) 
818 - ல் விதி IV பிரகாரம் 

- | ¢ ( y) dy - [ tan y dy 
என்பது தெகையீட்டுக் காரணி . 


log cos y 

= cos } 


சமன்பாட்டை cos y ஆல் பெருக்க , 


( * - sin y ) 

1 y) ax – ( x cos y - log x ) dy = 0 


dx + log x dy sin y dx - x cos dy = 0 
Y 
[ yd ( log x ) + log x dy ) [ sin y dx + x d ( sin y ) ] = 0 

d ( y log x ) - d ( x sin y ) = 0 
தொகையிட்டால் , 
y log x - x sin y 

x sin y = c என்பது தீர்வாகும் . 
எடுத்துக்காட்டு 5 : 
தீர்வு காண்க : 

y ( xy + 2x * y " ) dx + x ( xy - x " y ) dy = 0 
சமன்பாட்டை மாற்றி பின்வருமாறு எழுதலாம் . 

xy ( ydx + xdy ) + x * y " ( 2 ydx -- xdy ) = 0 ( 1 ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


முதல் பகுதியை x 


y " ( my dx + nx dy ) என்று குறிப்பிட்டால் , 


dl = 1 , B 


= 1 , m = 1 , n = 1 . 


ஆகவே 16 - ல் விதி V பிரகாரம் தொகையீட்டுக் காரணி , 
km - d - 1 kn - p - 1 

} 


k- 2. k - 2 

y 


- 
- 


009 


( 2 ) 


என்று 


1 . 


இரண்டாவது பகுதியை x 1 , 31 ( my dx + mix dy ) 
குறிப்பிட்டால் , 

di = 2 , B = 2 , M1 = 2 , ni 
இதற்குத் தகுந்த தொகையீட்டுக் காரணி 
ki mi - di - 1 . , kini – B1 - 1 

3 -ki - 3 


2k1 


- 


y 


( 3 ) 


இரண்டு காரணிகளும் ஒன்றாக இருப்பதற்கு , 

k - 2 2k - 3 


( 4 ) 


( 5 ) 


k 2 - ki - 

k1 - 3 
என்ற நிபந்தனைகள் வேண்டும் . 

( 4 ) -- ( 5 ) ; 3ki 0 


- 


ஃ ky 


- 


0 . 


( 4 ) -ல் ky = 0 என்று பிரதியிட்டால் , k = 2 


3 


- 


( 2 )-லிருந்து , பொதுத் தொகைக் காரணி 


1 


- 


1-3 y - 3 


-- 


3 


சமன்பாட்டை 


3 ஆல் பெருக்க , 


11 


1 


x ya ( ydx + xdy ) + 


( 2ydx - x dy ) = 0 


- d ( xy ) + % de - + dy = 0 


பவ . ச . -5 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தொகையிட்டால் , 


1 

+ 2 log x 
Xy - 


logy = c என்பது தீர்வாகும் . 


பயிற்சிகள் 9 


தொகைக் காரணிகளைக் கண்டுபிடித்துக் கீழ்வரும் சமன்பாடு 
களின் தீர்வு காண்க : 


1. ( y : - 2y x ) dx + ( 2xy : - x ) dy = 0 
2. ( x y + x y + xy + 1 ) ydx + ( x ye - x2 ye 

xy + 1 ) xdy 
y ( xy + 1 ) dx + x ( 1 + xy + x y ) dy = 0 
4. ( x2 + y + 1 ) dx 2xy dy : 


- 


- 


0 


(w- ) 

) , 


. 


5 . 

dx - x y dy = 0 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
6. y ( 2xy + er ) dr ex dy = 0 
7. x2 ( ydx + 2x dy ) + y * ( ydx + 4x dy ) == 0 
8. ( 2x : y - 3y * ) dx + ( 3x + 2xy ) dy = 0 
9. ( x2 + y -- 2x ) dx + 2y dy = 0 
10. x ( 4y dx + 2x dy ) + y ( 3y dx + 5x dy ) = 0 


dy 
11. ( xy - x ) = xy + y 

dx 

( B. E. 71 , 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


S1 % , அமைப்பு V : நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( Linear Differential Equations ) : 
dy 

- + Py = Q 
dx 

( 1 ) 


என்ற அமைப்புடைய ஒரு முதல் வரிசை வகைக்கெழுச் சமன் 
பாட்டில் . P , Q இந்த இரண்டும் X ஐ மட்டிலும் அடங்கிய சார்பு 
களாகவோ அல்லது மாறிகளாகவோ இருந்தால் ( 1 ) y- ல் நேரிய 
சமன்பாடு எனப்படும் . 1 , y ஒன்றுக்கொன்று 


மாறிக் கொண்டு 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


வரிசை 


( 1 ) அமைப்புள்ள வகைக்கெழுச் சமன்பாடு : -ல் நேரிய சமன் 
பாடாகும் . ஆகவே முதல் 

நேரிய சமன்பாட்டில் ,, 
சார்புடைய , மாறியும் அதனுடைய வகைக்கெழுவும் 

முதல் 
படியிலிருக்கும் . இவைகள் ஒன்றையொன்று பெருக்கலில் இருக் 


. 


( 1 ) உடைய தீர்வு காண்பதற்கு e 

| Pdx 

என்ற காரணியால் 
பெருக்குவோம் . 
ſ dy 

Pdx 
+ Py 
dx 


ef Pax 


Qe / Pat 


Qe / 


19 


00 . 


( 2 ) 


இப்போது , 


A ( xel hts ) - > ( 1 Pae ) + Phot 


= ye | Pae 


P + e 


|| Pdx dy 

dx 


- 


| Pis ( its + Py ) 


e 


-ந lை a 


. 


( 2 ) -ன் இடப்புறம் . 
( 2 ) ஐக் கீழ்க்கண்டபடி எழுதலாம் : 
d 

| 
dx 


.. 


Ae 


= c + [ Qe | Pes 


தொகையிட்டால் , 
ſ Pdx 
c --- 

dx 
என்பது தீர்வாகும் . 
குறிப்பு 1 : சமன்பாடு ( 1 ) ஐ e 

| Pdx 

ஆல் பெருக்கினால் , 
அது ( 3 ) ஆவதில் உள்ள ஒரு பொருத்தமான சமன்பாடாக மாறு 
-கிறது . அதற்குப்பிறகு தொகையிடல் மூலம் தீர்வு காண இயலு 

[ Pdx 
கிறது . ஆகவே e ஐ ( 1 ) உடைய தொகையீட்டுக்காரணி 
யெனலாம் . 


dx 


dy 
குறிப்பு 2 : + Py = Q என்ற சமன்பாடு , தொகை 
வீட்டுக்காரணி e 

Pdx 
ஆல் பெருக்கப்பட்டால் , 

அதனுடைய 
புதிய அமைப்பு 

ſ Pdx 

| Pdx 
ye 
dx 

என்றாகும் . 


4 


..e 


-- 


68 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


d 
அதாவது [ y X தொ . க்r . ] = Q X தொ . கா . 

dx 
( இங்கு தொ . கா . என்பது தொகையீட்டுக் காரணி ) 
மேற்கண்ட முடிவை நினைவில் கொள்வது மிக்க நல்லது . 
குறிப்பு 3 : 

= f ) em log f ( x ) 

[ f ( x ) ] m 
என்ற முடி வகள் நேரிய சமன்பாடுகளின் தீர்வு காணும் கணக்கு 
களில் , பெரிதும் பயன் படும் . 


logf ( x ) = f(x ), 


- 


குறிப்பு 4 : நேரிய வகைக்கெழுச் சமன்பாட்டின் நியம 

dy 
வடிவம் ( standard form ) 

dx 

+ Py = Q ஆகும் . இதில் 
dy 
dx உடைய குணகம் 1 . சில நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு 

dy 
களில் உடைய குணகம் 1 அல்லாது வேறாக இருந்தால் , 

dx 
முதலில் அவைகளை நியம வடிவத்துக்குக் கொண்டு வர வேண்டும் . 
பிறகு மேற்கண்ட முறைப்படி தீர்வு காணலாம் . 


-- 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 
dy 

+ ycot x = 2 cos x ( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ); 
dx 
இது நியம் வடிவத்திலுள்ள நேரிய வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 

P cot x , Q = 2 cos x 


| Pax = fcot x de = log sin x 


| Pdx 


log sin x 


தொகைக் காரணி 


= sin x 


சமன்பாட்டை இரு பக்கமும் sin x ஆல் பெருக்க , 

d ( y sin x ) 

= 2 cos x sin x = sin 2x 
dx 


தொகையிட்டால் , 

y sin x = c + | sin 2x ds 


-- 


cos 2x 

2 


2 
முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 
dy 

3y cot x = sin 2x என்ற சமன்பாட்டை , x = 
dx 
என்றால் y = 2 என்ற நிபந்தனைக்குட்பட்டுத் தீர்க்கவும் . மேலும் 

2 
0 < x < * என்ற இடைவெளியில் y- ன் மீச்சிறு மதிப்பு 

27 
யென்று காட்டு . 


* 


ந 


- 


dy 
dx 


- 


-3y cot x = sin 2x 


80s 


( 1 ) 


663 


இங்கு P = 


3 cot x . 


[ Pax = / 


3 cot x dx = 


3 log sin x 


- 


log ( sin x ) -8 


log 


sin x 


1 
log 

sin x 


| Pdx 


1 


தொ . கா . 


e 


D. 


Sinx 


( 1 ) ஐ 


1 
sinex 


ஆல் பெருக்க , 


1 
sin * x 


sin 2x 


1 
sinsx 


2 sin x co sx 


2 cos x 
sinºx 


Sin x 


தொகையிட்டால் , 

c + - 
sinx 

sinex 


2 cos X 


12 


dx 


= c + 2 
c | 


d ( sin x ) 

sinºx 


1 


= c + 2X 


sin x 


sin x 


* 


} = c sinix 


2 sinºx 


40 . 


( 2 ) 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 2 ) -ல் x = 

2 


y = 2 என்று பிரதியிட்டால் , 


T 


T 


2 


= c sins 


- 


2 sine 


2 


2 


.. 


ஃ ( 2 )-லிருந்து , y = 4 sinex - 2 sinx 


( 3 ) 


y- ன் மீச்சிறு மதிப்பு காண , sin x 

sin x = u என்று கொள்வோம் . 


( 3 )-லிருந்து , y = 

y = 4u : 


2ue 


( 4 ) 


u ஐப் பொருத்து வகையிட்டால் , 


dy 

- = 12u2 
du 


4u 


... 


( 5 ) 


dey 
dua 


24u - 4 


( 6 ) 


y மீச்சிறு மதிப்பை அடையும்போது , 

dy 
du 

+ . 


dey 


dua 


12u2 - 4u = 0 


4u (3u - 1 ) = 0 


1 
u = 0 அல்லது u = 

3 


.. 


. 


4 


1 
3 


என்றால் , ( 6 )-லிருந்து 


24 X 


due 


4 


4 = + 


- 


1 
3 


y- ன் மீச்சிறு மதிப்பைத் தருகின்றது . 


( 4 )-லிருந்து , ( y ) 

மீச்சிறு 


4 x 


x ( ! ) - 2x ( 3 ) , 

- 2 


4 . 


2 


27 


27 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண் : 

dy 
( 1 - x ) 

dx 


xy = 1 
( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


முதலில் சமன்பாட்டை நியம வடிவத்துக்குக் கொண்டு வர 
வேண்டும் . 


( 1 - x " ) ஆல் வகுக்க , 
dy 

} 


1 


- பா 


1 


- 


2 


இங்கு P = 


1 


- 


| Pax = - || 


dx = 


+ [ 1 - * 


2 


3 


- 


- 


1 
2 

log ( 1 --- * ° ) = log v 1 
logv 1 – x " 

-1 - x 


ofPax 


2 


- 


: தொ . கா , 


e 


( 1 ) ஐ 1 - 2 ஆல் பெருக்கினால் , 
d 

V1 - - 
dx 


தொகையிட்டால் , 


dx 


1 


= c + sin - 1 

1 


- 


* 2 


y 1 -- x = c + I 
Jokkmo 


- 


- 


எடுத்துக்காட்டு 4 : 
தீர்வு காண்க : 
5.x + ( 43 " - 2 ) y -- x ( 33 1 ) 

dy 

{ B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சமன்பாடு நியம வடிவத்தில் 
dv 2 

5 
-- 
dx 

y x ( x - 1 ) 

( 1 ) 


-- 


58 


- 


- 


72 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இங்கு P 


4x2 
x ( x2 


2 
1 ) 


4x3 
x ( x - 1 ) ( x + 1 ) 


[ Pdx காண , { P ஐப் பகுதிப்பின்னங்களாகப் 


பிரித்துக் 


காள்ளவேண்டும் . 


+ 


X 


- 


- 


4x2 | 2 A 

C 
x ( x - 1 ) ( x + 1 ) 

x +1 
4x2 2 = A ( x - 1 ) ( x + 1 ) + Bx ( x + 1 ) 

+ Cx (x - 1 ) 
இதில் முறையே x = 0 , 1 , - 1 என்று பிரதியிட்டால் , 
- 2 = A ( -1 ) ( 1 ) A . 

A 2 
4- 2 = B x 1 x 2 2B 

B 
4 - 2 = C ( -1) ( - 2 ) = 2C 

C = 1 
4x2 2 

2 1 

1 
P = 
x ( x - 1 ) ( x + 1 ) 

+ 
1 

x +1 
dx 
Pdx = 2 

1 ) d (x + 1 ) 

1 
= 2 log x + log ( x 1 ) + log ( x + 1 ) 
- log [ x ( x - 1 ) ( x + 1 ) ] 


3 


( 

+ | 


+ 


[ 4 


[ Pdx 


தொ . கா . 

log [ x " ( x - 1 ) ( x + 1 ) ] 

= x " ( x - 1 ) ( x + 1 ) = x " ( x - 1 ) 
( 1 ) ஐ x " ( x - 1 ) ஆல் பெருக்கினால் , 
d 

5x2 
dx [ yx " ( x - 1 ) ] 

x " ( x2-1 ) = - 5x * 


3 


தொகையிட்டால் , 


yx " (x - 1 ) = c - [ 5xt dx = c - x 


15 


துக்காட்டு 5 : 
தீர்வு காண்க : 

dy 
cosex 

+ y = tan x 
dx 

( B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


H 


மூதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


73 


கொடுத்துள்ள சமன்பாடு நியம வடிவத்தில் , 
dy 1 

tan x 
+ 

y 
dx 

cose X cos : x 


- 


1 


இங்கு P 


= sec2 x 


cos * x 


( 


Pdx = 


= | sec x dx 


-- 


tan x 


தொ . கா . = e / Pdx 


X 


etan 


( 1 ) ஐ etan x 

ஆல் பெருக்கினால் , 


tan x 


d tan x 

( ye ) 
dx 


tan x 
e 


tan x 
cose x 


- 


-- 


e 


* tanx • sec x 


தொகையிட்டால் , 


tan x 


tan * 
e tan x secax dx 


ye 


C + | 


வலப் புறத்து நுண் தொகையைக் காண , 

tan x = u என்று பிரதியிடுவோம் . 


secox dx 


அ 


du 


s 


tan x 

tan x secx dx 


e 


1.1 


[ e " 


xt du 


வ 
மாமா 


[ vd (e" ) 


lke 


( e " du 


tan x 
tan x 


tan x 


- 


tle 


e 


க 


* ( 2 )-லிருந்து 
tan . 

tanx 
ye 

E + tan x e 


tan x 
e 


tan x 
= c + e ( tan x 


1 ) 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 10 


- 


2 
. 


தீர்வுகாண்க : 

dy 

+ y cot x = cosecx 
dx 

( B. E. 64 , வெங்கடேசா பல்கலைக்கழகம் ) 
dy 
2 

+ y cot x = sin 2x 
dx 

( B. E. 57 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 
3 . 

+ y cot x = cot x cos x 
dx 

( B. E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 

+ y cot x = 4x cosec x ; 
dx 


- 


என்றபோது , y = 0 என்பதற்கிணங்க 


2 


5 . 


dy 
dx 


+ y tan x = cos3x 


( B. E. 48 ) 


1 


6 . 


dy 
dx 


y 


+ 


tan x = COS X 


( B. E. 50 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


7 . 


dy 
dx 


+ ny tan x . = sin x 


dy 


8 . 


- 


dx 


y tan x = cos x 


( B. E. 49 ) 


9 . 


dy 
dx 


11 
y tan x = e sec x 


10 . 


2 cOS X 


dy 
dx 


+ 4y sin x = sin 2x ; 


மேலும் x = என்றபோது y = 0 என்றால் , 

3 

1 
ர - ன் மீட்பெரு மதிப்பு என்று காட்டு . 

8 
( B. E 65. சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


dy 


11. ( 1 + .78 ) 


+ 3.rº y = sinºx 


dx 


( B. E. 58 ) 


dy 


12 . 


+ 


cos2x 
5 + x 


dx 


5 +.73 p = 


( B. E. 63 ) 


dy 


13. ( * 2 + 1 ) 


- 2xy 


4.4 


dx 


14. ( x + 1 ) 


dy 
d.x 


+ 4xy 


4x " 


( B. E. 64 ) 


1 


+ 


EV 


NON 
NO 


dy 

2x 
15 . 

dx 1 t ** 
6T60T DS sodt til . 


1 


1 


16 . 


( ** + - 1 ) 


- 4x) 


New 


dx 


( B. E. 62 ) 


17 . 


.X 


dy 
dx 


+ y -- log x = 0 


( B. E. 57 ) 


18 , 


to 


sin 2x 
log . 


dx 


x log x 


dy 


19 . 


Xex 


dy 
20. X 

dx 


- y = ** cos y 


21. ( X to 1 ) 


ny = f * ( x + 1 ) *** 


dy 


22. X COS X 


+ y ( x sin x - cos x ) 


1 


( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 


IP 


23 . 


ره 
) 


1 
* ( 1 + x ) 


dy 


- 2.cy 


XVI ; x = 0 , y = 0 


24. ( 1 -- ** ) 
என்பதற்கிணங்க . 


25. ( ** - a " ) 


( x = a ) V72 


76 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


26. ( 1 + x2 ) 


dy 


+ xy = x 


( B. E. 59 ) 


dx 


27. x ( x 


1 ) 


Ely 
dx 


(x - 2 ) y = x * ( 2x - 1 ) 


28. ( 1 + ** ) 


dy 
dx 


tan - 1 X 
+ y = e 


( B. E. 52 ) 


1 


29 . 


dy 

+ y cos x = 
dx 


sin 2x 


( B. E. 58 ) 


30 . 


sin x 


dy 
dx 


+ ( y - 


1 ) cos x = e 


cota x 


81 . 


dy 
dx 


2x ( x2 – y + 3 ) 


( B. E. 56 ) 


32. ( 1 + x ) 


dy 
dx 


+ ( 1 - x ) y = e * 


dy 


1 


33 . 


+ 


2x 

y = 1 


dx 


x² 


84. Va ? + x 


dy 
dx 


+ y = a + ** 


dy 
35. ( 1 + ** ) 

dx 


+ ( 1 - x ) * y = xe - x 


86 . 


dy 
dx 


+ 


(1 ) Is 


у 
x2 ) 8/2 


x + 11 - x ? 
( 1 - ** ) 


2 


37 , 


cosec X 


dv 

= y + cos x 
dx 


38 , 


dy 

+ y tanh x = sinh 2x 
dx 

( B. E. 65 , வெங்கடேசா பல்கலைக்கழகம் ) 


39. x ( 1 


xº ) 


dy 
dx 


+ ( 2x2 - 1 ) y = 3x8 


4 ) , ( 1 - x ) 


dy 
dx 


+ xy = x 

( B. E. " 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


- 


-கோ -4 TAKITTIRUNTV .தமான 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


77 


41. ( 1 + x ) tan - 1x • y - + y = x ; 

1 , y = -- 1 
என்பதற்கிணங்க . 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
42. xy ( x ) + ( 1 + x ) v = e - x 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
43. y ( x - sin 2x = y cot x 

( B. E. 70 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


44. x 


dy 
dx 


3 


( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


818 . 


C 


அமைப்பு VI . நேரிய அமைப்புக்கு மாற்றக்கூடிய சமன் 

பாடுகள் ( Equations reducible to the linear type ) : 
A. பெர்னெளலி சமன்பாடு Bernowli s equation ) 

dy 

+ Py = Qyn 
dx 

( 1 ) 


55 . 


003 


-- 


என்ற அமைப்புடைய 

வகைக் கெழுச் சமன்பாட்டில் P , Q 
இரண்டும் X ஐ மட்டிலும் அடங்கிய சார்புகளாகவோ இருந்தால் , 
அதற்கு 

பெர்னெளலி சமன்பாடென்று பெயர் . சார்புடைய 
மாறிைைய மாற்றி ( 1 ) ஐ ஒரு நேரிய வகைக்கெழுவாகக் கொண்டு 
வரலாம் . 


( 1 ) -ன் இரு பக்கங்களையும் ) " ஆல் வகுக்க , 
1 dy Py 
+ 

Q 
dx 


y- n 


dy 
dx 


+ pyl - r 


Q 


... 


( 2 ) 


( 3 ) 


yl - n 
என்று பிரதியிடுவோம் . 


இதனால் y , புதிய சார்புடை மாறியாகும் . 


( 3 ) ஐ x ஐப் பொறுத்து வகையிட்டால் , 

dy 

dv 
( 1 - n ) yl - n - 1 . 

dx dx 


73 


பயன் முறை வகைக்கெழுச் சமன் சாடுகள் 


* . 


-- 


1 dy 
-- dx 


dx 


1 


( 
4 
) 


( 5 ) , ( 4 ) இவைகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 
1 . dy 

+ Pv = Q 
1 


n ° d.x 


+ P ( 1 


n ) v = Q ( 1 - n ) 


dx 


( 5 ) 


( 5 ) , y- ல் ஒரு நேரிய வகைகெழுச் சமன்பாடு . 

| P ( 1 - 1 ) dx 
அதற்கு e 

ஒரு தொகையீட்டுக் காரணி . 


( 5 )-ன் இரு பக்கங்களையும் , 2 | P ( 1 - n ) dx 

ஆல் பெருக்க , 
24 [ veP(H 

IP ( 1 - 1) o)- 2 ( 1 - n ) c IP (I- n) is...(6) 
தொகையிட்டால் , 
rei P ( 1 - ri ) dx 

= c + [ 2 ( 1 - 1 ) | P (1-1) ds 
இதில் V- க்கு பிரதியிட்டால் , 
11 - 1 | P ( 1 - 1 ) dx 
+ | Q ( 1 - n). | P (1 - 1 ) 

dx என்பது தீர்வாகும் . 


dx 


B , நேரிய அமைப்புக்கு மாற்றக்கூடிய மற்றொருவித சமன்பாடு , 


dy 


+ Pf (y ) = Q என்பது , 


இதில் P, Q இரண்டும் x ஐ மட்டிலும் அடங்கிய சார்புகளாகவோ 
அல்லது மாறிலிகளாகவோ இருக்கலாம் . 


மேற்கண்டதில் f ( y ) = u என்று பிரதியிட்டால் , 

dy 

du 


-கன 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


179 


du 
ஆகவே சமன்பாடு , as + Pu = 2 என்பது 14 - ல் 
சமன்பாடாக மாறும் . 


ஒரு நேரிய 


இவ்வாறு நேரிய சமன்பாடாக மாற்றும் விதத்தை விளக்கக் 
கீழ்க்காணும் எடுத்துக்காட்டுகள் பயன்படும் . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


x + y = x * y ° ( B.E. 62 , 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சமன்பாட்டை X ஆல் வகுக்க , 


+ 


x y * 


dx 


( 1 ) 


( 1 ) ஐ y " ஆல் வகுக்க , 

dy 1 

+ 
dx 


y - 8 


y - 5 


( 2 ) 


.. 


05 


1-5 
என்று பிரதியிடுவோம் . 


( 3 ) 


dv 


. 


வ 


-5 y 


dy 
dx 


1 


f ~ & cy 


dy 
dx 


d.x 


( 4 ) 


5 


( 3 ) , ( 4 ) இவைகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , கிடைப்பது 

1 dy 1 

-- 
5 dx 


- 
-- 


அதாவது 


ப 


51 


( 5 ) 


இது ! -ல் நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு . 


5 


- 


இங்கு P 


க 


80 , 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


[ pts - [ - * : -- s legs - les ( H ) 


log 
தொ . கா . = e 


1 
( 5 ) ஐ 

x51 ஆல் பெருக்க , 
d 

1 
dx 


தொகையிட்டால் , 


5 
dx = c + 

2x2 


y 


= c + 


5 
2x2 | 
2 என்பது தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வுகாண்க : 

V1 – y2 dx 


* 


( sin - 1y - x ) dy 
( B. E. 54 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


y - 5 


கொடுத்துள்ள சமன்பாட்டிலிருந்து , 

dx 

sin- ? y 
dy 

1 - y 
dx 1 

sin - 1 y 
+ 
dy 

V1 - y 


1 


... 


11 - y 


2 


இது x- ல் நேரியதாக இருக்கிறது . 


P 


+ : j rdy = [ -- sin- , 


Pdy 


silly 


தொ . கா . = e 


( 1 ) ஐ 8 


sin 1 ஆல் பெருக்க , 

sin - 1yy 
d 
dy 


sin - 1 y 

y 


( 2 ) 


- 


8 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 
தொகையிட்டால் , 

sin - 1 
c + | 

dy 

41 y 
= c + 
= 
u du 

= u என்றால் 


Sin - y 


sin -ty . 


y 


xe 


e 


sin - ly 


dy 
1 - y 


du 


- 


c + [ ud ( e " ) 
= c + ue " 

- ( " ஸ் 


du 


11 


e 


= c + ue 

sin - 1 y 
= c + e ( sin -ly - 1 ) 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 


tan y 


-- 


dx 


( 1 + x ] e * sec } 
( B. E. 69 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


சமன்பாட்டை sec y ஆல் வகுக்க , 

1 dy 
sec y dx 

Scc ) ( 1 + x } 


tan v 


- 


( 1 + x ) ex 


1 


COS Y 


sin y = ( 1 + x ) ex 


dx 


བྱ 


sin 

} 


t 


( 2 ) 


என்று பிரதியிடுவோம் . 


. 


COS Y 


-- 


dx 


( 3 ) 


( 2 ) , ( 3 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


du 


-- 


+ 


1 

2 ! == { 1 --- x ) e 
du 

1 --- X 
இது 11 - ல் நேரியதாக இருக்கிறது . 

ப.வ. ச . -8 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


P 


--- 


+ f Pds = [-14 


log ( 1 + x ) 


1 + x 


-- log ( 4 ) 


log 


> s ( 1 + x ) 


140 


. 


தொ . கா . 


- 


e 


( 4 ) ஐ 


1 

ஆல் பெருக்கினால் , 
1 + x 


as ( 1+ ) 


( 1 -- * ) ex 

1 + x 


1 * 


( 5 ) 


தொகையிட்டால் , 


1 


= c + [ ex dx = c + e 


1 + x 


sill 


y 


= c + ex என் பது தீர்வாகும் . 


பயிற்சிகள் 11 


தீர்வு காண்க : 


* + y = 3xy 


( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2 . 


( 1 - x2) dy 


dx 


- xy = xy 

( B. E. 51 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dly 
ds 


- 


3. ( 1 + x ) - 


-X ) 


( B. E. 51 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


4. ( 1 -x " > * 


2xy 
( B. E. 62 , சென்னைப் பல்கபைக்கழகம் ) 


5 . 


uly 
dx 


+ y cos x = 

JP sin 2x 


( B. E. * 54 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


முதல் வரிசை , முதற்படிச் சமன்பாடுகள் 


6 . 


-டாப் 


+ 


+ 1 


க 


y : log x 


dx 


dy 


7 . 


- 


sin x cos * 
y tan x = 

y 
( B.E : 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 


* 


8 . 


--- 


- 


--- 


y * 
( B. E. 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


9 
. 


dy 
dli 


- 


- 


dy 
dx 


- 


- 


--- x tall x 


sinºx 


( 17.--- 1 ) 


} cons * 


- 


Cks ) 


dx 


dy 
dx 


காக 
-- 


: . 


( B. E. 64 , வெங்கடேஸ்வராப் பல்கலைக்கழகம் ) 


- 


x " 


( B.E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


3 


tly 
dx 


+ - - - - 


=== 3x y * 


. 


( BE . 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


15 , I ( . ) --- y sin x --- " sin 2x 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


. 


Cos.x. } ( x ; -- I sin x 

3 Cs 

( B. E. 270 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 

2y tan x == " tain " 


( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


tly 


( .x + 21 ) 


! 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


19 . 


( 1 + y ) dx 


( tan - y - x) dy 


20 . 


dy 
1 + (x tan y - sec y ) 

dx 


21 . 


dy 
dx 


- + x sin 2y x cos y 

( B. E. 55 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


22. 2y cos y * 


- 


sin ya 


dx 


2 

( x + 1 ) 
x + 1 
( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


23. ( x + 1 ) 


+1 = 2e " 


dx 


dy 
dx 


- 


1 


x ( y - x ) - x ( y - x ) 2 


- 


3 , முதல் வரிசையும் ஒன்றுக்கு 
மேற்பட்ட படியுங்கொண்ட 

சமன்பாடுகள் 


( Equations of the first order and of a degree 

higher than the first ) 


819. இந்த அத்தியாயத்தில் நாம் ஆராயப்போகும் சமன் 
பாடுகள் முதல் வரிசையும் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட படியுங் 
கொண்டவை . அப்படிப்பட்ட சமன்பாடுகளை 


1 ( x, y , * ) - 


0 


( 
1 
) 


- 


p என்று சுருக்கமாகக் 


dy 
என்று பொதுவாகக் குறிப்பிடலாம் . 

dx 
குறிப்பிட்டால் , 
என்று எழுதலாம் . 


03 * 


( 2 ) 


( 2 ) -ல் அடங்கிய சமன்பாடுகளை மூன்று வகைகளாகப் பிரிக்க 
லாம் : 


( a ) ( 2 )-லிருந்து p ஐத் தீர்த்து , பிறகு தீர்வு காணலாம் . 


( b ) ( 2 )-லிருந்து y ஐத் தீர்த்து , பிறகு தீர்வு காணலாம் . 


( c ) ( 2 )-லிருந்து x ஐத் திர்த்து , பிறகு தீர்வு காணலாம் . 


மேற்கண்ட ஒவ்வொரு வகையிலுமடங்கிய சமன்பாடுகளைத் 
தீர்ப்பதை இப்போது கவனிப்போம் . 


86 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


$ 20 . 


வகை 1 : p தீர்ப்பதற்கு அமைந்துள்ள சமன்பாடுகள் 
( Equations solvable for p ) : 


பொதுவாக , முதல் வரிசை , 1 படி புள்ள சமன்பாட்டை . 


pr + P1 tn - 1 + P , pr - 2 -- 


. 


+ Pn - 1 p + Pr == 0 ... ( 1 ) 


36 . 


என்று குறிப்பிடலாம் . இங்கு P1 , P2 , P. முதலியவை x , y 
அடங்கிய சார்புகள் . சில நிலைகளில் ( 1 ) -ன் இடப் புறத்துக் 
கோவையை p- ல் முதல் படி காரணிகளாகப் பிரிக்க இயலும் - 


அப்போது ( 1 ) ஐ 

( p -- R1 ) { p --- R , ) ... ( p - R. ) == 0 
என்று அமைக்கலாம் . 


( 2 ) -ல் உள்ள ஒவ்வொரு காரணியையும் தனியே பூச்சியத் 
துக்குச் சமப்படுத்தினால் , 


-- p = R. 


p = Ry , p = R ,, 
என்ற 7 முதல் வரிசை முதற்படி சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


இவைகளின் தீர்வுகள் முறையே , 


f1 ( x , y , cy ) = 0 , fz ( x , y , ca ) = 0 , 

f : ( x , y , cn ) 
என்று கொள்வோம் . 


-- 


0 


( 3 ) 


( 1 > C2 , ... 


Cr எல்லாம் மாறிலிகள் . 


1 


இந்தத் தீர்வுகள் யாவும் ( 1 ) -ன் தீர்வுகளாகும் . இவைகளில் 

... = c = c என்று ஒரே மாறிலியை வைத்தாலும் , 
C ஏதாவது ஒரு மதிப்பை எடுத்துக் கொள்வதால் , தீர்வுகளின் 
பொதுத் தன்மை மாறாது . ஆகவே தீர்வுகள் 
C1 (x , y , c) = 0 , f2 ( x , y , c ) = 0 , fa ( x , y , c ) = 0 ( 4 ) 
என்று அமையலாம் . 


++ 


இந்த 1 தீர்வுகளைத் தொடுத்து ஒரே சமன்பாட்டில் , 

f1 ( x.y , c ) x f2 ( x , y , t ) x f : ( x , y , c ) = 0 ... ( 5 ) 
என்று எழுதலாம் .. 


முதல் வரிசையம் ஒன்றுக்கு மேற்பட்ட 


... சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வுகாண்க : 

p2 - 5p + 6 = 0 
கொடுத்துள்ள சமன்பாடு ( p - 2 ) ( p -- 3 ) = 0 ஆகும் .. 


P 


p = 2 என்றால் , 


2 


Mes 


dx 


தைத் தொகையிட்டால் , y = 2x + 


p = 3 என்றபோது 


. 


d : 


இதன் தீர்வு 


-- 


31 - 


இரண்ன....யம் சேர்த்த தீர்வு ( y -- 2x --- c ) ( y --- 3x ---- ( ) --- 0 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

p ° ( x + 2y ) + - 3 ^ { x + v ) + ( y + 2x ) == 0 
கொடுத்துள்ள சமன்பாடு , 

p [ n " ( x -- 2 ; - |- 3 ) ( x + } } --- } + 2 :) = 0 
p [ p * { x + 2 + 17 ( r -- 2 ) + y + 2x ) -- y -- 2x:) : 
p [ p ( x + 2y ^ 2 + 1 ) + y + 2x ) ( p + 1 ) ] 
p ( p + 1 ) [ p ( 1 + 2 ) --- + 21 ) 0 


வேக 


இதிலிருந்து கிடைக்கும் தனிச் சமன்பாடுகள் : 
P ( 1 ) , p + 1 = 0 ( 2 ) , 

p ( x + 21 ) + y + 2x 

dy 
( 1 )-லிருந்து 

0 

y == c என்பது தீர்வு 


= 


( 3 ) 


... 


- 


. 


( 2 )-லிருந்து 


dy 
dx 


= p = - 1 


dy 


- 


88 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


O 


ess 


( ii ) 


y + 2x 


} -- x + c என்பது தீர்வு 

dy 
( 3 }-லிருந்து 
dx 

x + 2y 
குறுக்கே பெருக்கினால் , 

x dy + 2y dy - ydx - 2x dx 
2y dy + 2x dx + x dy + y dx = 0 

2y dy + 2x dx + d ( xy ) = 0 
தொகையிட்டால் , y + x2 + xy 


880 


( iii ) 


( i ) , ( ii ) , ( iii ) இவற்றை இணைத்து . 

{ y - c ) ( y + x - c ) ( x + + xy - c ) = 0 
ST"என்று தீர்வை எழுதலாம் .. 


எடுத்துக் காட்டு 3 : 
தீர்வு காண்க : 

p + 2py cot x = ye 
p + 2py cot x -- 


2 


( 1 ) 


இது p- ல் இருபடி சமன்பாடு . 


p- க்குத் தீர்வு காணில் , 

p = -2y cot x == \ 4y cotix + 4y2 


- 2y cot x = { 4y " (cotax + 1 ) 


- 2y cot x + { 4y2 cosec2x 


2 


2y cot x + 2y cosec x 


2 


- y cot x + y cosec x 


( 2 ) 


( 2 ) -ல் + குறியை எடுத்துக்கொண்டால் , 
dy 

y cot x + y cosec x 
dx 


- 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 


... 


* 


சமன்பாடுகள் 


dy 


ப 


* 


- 


( cosec x - cot x ) dx 


y 


- 


+ 


தொகையிட்டால் , 

logy = - log ( cosec x + cot x ) - log sin x + log c 
log [ y ( cosec x + cot x ) sin x ] = log c 


y ( cosec x + cot x ) sin x 


- 


1 


y 


COS 
+ 

sin x 


sin * 


-- 


sin x 


y ( 1 --- cos x ) 


( 3 ) 


( 2 ) -ல் - குறியை எடுத்துக்கொண்டால் , 
dy 

y cot * } Cosec X 


- 


dy 


( -cot x 


Cosec x ) dx 


logy 


- 


தொகையிட்டால் , 

log sin x + log ( cosec x to cot x ) + log c 
log ( y sin x ) = log c ( cosec x + cot x ) 


\ sin x 


= c ( cosec x + cot x ) 


1 


( 1 + cos x ) 


+ 


sin x 


C 


( 1 + cos x ) 

sin x 


c ( 1 + cos x ) 
1 cosa x 


1 - cos x 


y ( 1 -- cos x )) c 


( 4 ) 


( 3 ), ( 4 ) லிருந்து y { 1 -- cos x ) == c என்பது தீர்வாகும் . 


பயிற்சிகள் 12 
தீர்வு காண்க : 
1. * - 9p - |- 18 () 

( B. E. 53 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
x " > pe - + 3.xy p + 2y 


- 


- 


90 

பயன் முறை வக்ைககெழுச் சமன்பாடுகள் 
3 , xype + p (3x - y " ) - 6xy = 0 

( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 

dy 
( x2 + y ) 

0 
dx 
( B. E. 54 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


27 ( 2 ) 


+ - X 


5. x 


dy 

- + 2y 

dx 
( B. E. 46 , 72 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


6. xpe 


2py + x = 0 

( B. E , 55 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


1 


Tre 


7. p 


p 


} 


8. p ( p + y ) = x ( x + y ) 


9. p * + ( x + y 

+ ( x + y - 2 ) - 


p + xy + 

+ 


42 


கடிக 


10.p3 + 2xp - y p 2xy p = 0 

( B. E. 87 . 69 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


11. p * - ( x + xy --- * " ) p " + ( xy -- x ye -- xy ) p 

- xy = 
12. p ( p + y ) = x " ( x + y ) 
13. y = x ( p + 1 | + p * ) 

dy 12 + ( y ? -- x ) 

xy = 0 . 
dx 


14. xy 


xy ( 2 ) 


$ 21 . 


வகை II : y தீர்ப்பதற்கு அமைந்துள்ள சமன்பாடுகள் 
( Equations solvable for y ) 


f (x , y , p ) = 0 என்ற சமன்பாட்டிலிருந்து , y ஐத் தீர்த்து , 
அதன் மதிப்பை X , p இவைகளடங்கிய ஒரு சார்பாக அமைக் 
கலாம் என்று கொள்வோம் . அதாவது y F ( x , p ) 


( 1 ) ஐ x ஐப் பொருத்து வகையிட்டால் , 


dy 


d 


- 


F ( x , p ) 


dx 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 


சமன்பாடுகள் 


4 


( 2 ) -ன் இடப்புறம் 


dy 
dx 


p . 


dp 


l 
வலப்புறத்தில் F ( x , p ) யென்பது , p , 

dx 
களடங்கிய ஒரு சார்பாக இருக்கும் . 
( 2 ) -ன் அமைப்பு 

dp 
dx 


" (x, p , se ) - 


என்றிருக்கும் . x , p இவைகளில் முதல் வரிசை , முதற்படி , வ )Us is 
கெழுச் சமன் பாடாக ( 3 ) இருப்பதால் , இரண்டாவது அத்தியா 
யத்தின் வழிகள் மூலமாக அதன் தீர்வைக் காணலாம் . 


0 


ANA 


அந்தத் தீர்வு 

+ ( p , x , c ) 
என்றிருக்கட்டும் . இப்போது ( 1 ) , ( 4 ) இவைகளிலிருந்து 2 ஐ 
நீக்கினால் x , y , c அடங்கிய ஒரு சார்பு கிடைக்கும் . அதுவே ந RLib 
வேண்டும் தீர்வாகும் . 


சில நிலைகளில் ( 1 ) , ( 4 ) இவைகளிலிருந்து p ஐ நீக்குவது 
கடினமாக இருக்கலாம் . அப்போது ( 1 ) , { 4 ) இரண்டும் சேர்ந்து 
தீர்வாகக் கொள்ளலாம் . இந்த இரண்டு சமன்பாடுகளும் x , } ஐ 
p என்ற துணையலகு ( paraineter ) மூலம் அறிவிப்பதாகக் கொள் 
லாம் . 


ரம் 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

dy 
dx 


13 


ப 


மடி 


p என்றால் , சமன்பாடு y p " 


2px -- y = { ) 


y { p + 1 ) = 2px 


, 


1 


2px 
p + 1 


y- ன் மதிப்பு x , ) இவற்றில் ஒரு சார்பாக உள்ளது 


92 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 2 ) ஐ X ஐப் பொருத்து வகையிட்டால் . 

dp 
dy 

dx 
P 

( p + 1 ) 


( ( p " 


( p * + 1 ) ( 

(p + x se ) 


px 2p 


dp 
dx 


வ 


dx 


* p { p * + 1 ) = 2 [p<p + 1 ) + x 3e ( p • + 1 ) 

) 
= [r<p• + 1 ) + * * ( 1 ->") ) 


- 2p x 


dp 


p ( p * + 1 ) -- 2p (pe + 1 ) -- 2x 


* 1 


( 1 - p ) = 0 


p ( p * + 1 ) ( p + 1 - 2 ) -- 2x 


dp 
dx 


( 1 - y " ) = 0 


** - + ) [ p { p • + 1 ) + 2 = 4 ) = 


0 


இதிலிருந்து p - 1 


( 3 ) 


அல்லது , 


p ( p + 1 ) + 2x 


dp 
dx 


( 4 ) 


- முதலில் , ( 4 ) ஐ எடுத்துக் கொண்டு , அதற்குத் தீர்வு காண்போம் . 


- 


( 4 )-லிருந்து , p ( p • + 1 ) dx + 2x dp 
dx 

2 dp 
+ 

p ( pe + 1 ) 


. 


- 


தொகையிட்டால் , 

dp 
log x + 2 | 

p ( p + 1 ) 


( 5 ) 


1 


இதில் 


- 
- 


p { p + 1 ) 


Bp + C 
+ 

p + 1 


என்றால் , 


P 


( 6 ) 


A ( p +1 ) + p ( Bp + C ) 
என்று பிரதியிட்டு , 1 


P 


( 


- 


-- 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 


சமன் பாடுகள் 


93 


* 


p - ன் குணகத்தை ஒப்பிட்டு 

0 = A + B 


B 


-- 


- 


A 


- 


1 
p ( p3 + 1 ) 


+1) - ) + 

+ [ / * - +r ) - 


( 5 )-லிருந்து , log x + 2 


- 


log x -- 2 log p - log ( p +1) = log c 

px 
log 

log c 
p + 1 

px 
P2 + 1 


( 7 ) 


800 


இப்பொழுது , ( 1 ) , ( 7 ) இவைகளிலிருந்து 
வேண்டும் . 


p ஐ 


நீக்க 


( 7 ) - லிருந்து , p x = pc + c 


C 


.. 


. 


000 


( 8 ) 


( 8 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


( 


2px + y = 0 


( - + 1)= 2 


X 


2px 


C 


--- 


x ஐ நீக்கினால் , y = 2p ( x -- c ) 
ஃ .. y 4p ) ( x - C. 

4c 

( * -c ) . [ ( 8 ) ஐ மீண்டும் பயன்படுத்தி ) 


- 


4c ( x - c ) 


- 


பயன் முறை வகைக் கெழுச் சமன்பாடுகள் 


-- 


S .. 


( 9 ) 
இதுவே கொடுத்துள்ள சமன்பாட்டின் பொதுத் தீர்வாகும் . 
இப்போது ( 3 ) -லிருந்து 1 

( 10 ) 
{ 1 } , ( 10 ) இவைகளிலிருந்து ) ஐ நீக்கவேண்டும் . 


(நேரிடையாக , இந்த மதிப்பை ( 1 ) ல் பிரதியீட்டால் , 

2px + } 

2px 


M 


} ) 


4 


சக 


* 


நடிக 


tra 


* 


. 


P " 


1 


{ 11 ) 


-பாகை 


*** 


{ 1 , ( 10 ) இவைகளிலிருந்து ) ஐ நீக்கிய பின் , நமக்கு 
* , - க்குள்ள ஒரு தொடர்பு { 11 } கிடைத்திருக்கிறது . இந்தத் 
தொ .. ரில் ஒரு மாறிலியும் இடம் பெறவில்லை . இதுவும் கொடுத் 
துள்ள சமன்பாடு ( 1 ) -ன் தீர்வாகும் . இதில் மாறிலி யொன்று 
மில்லாததால் , இது தனித் தீர்வு ( singular soluti <31 ) எனப்படும் . 


தீர்வு காண் 3 : 


1 


PM 


+ ) 


( 1 ) 


pros 


2 ஐட்ட பொருத்து வகையிட்டால் , 


p * --- x - 21 x 


-- 


dy 


-- 


( 2px + 1 ) 


t : 


- ப 
டி . 


dy 
dx| 

( 2px + 1 ) 


2px 
p { 1 --p ) 


dp 


1 
2 ( 11 --- p ) 


1 


In 


பது . 


dy 


( 2 ) 


11 


p { 1 --- p ) 


இது X- ல் ஒரு நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு . 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட .. 


சமன்பாடுகள் 


தொகையீட்டுக் காரணி 


- 


dp 


மன 


p 


1 


2 log ( p - 1 ) 


- 
- 


{ p-- 1 ) 


e 


- 


( 2 ) ஐ ( p --- 1 ) 2 ஆல் பெருக்க , 


அ 


ப 


d 
dp 


-[x (p- 1)*] = [ p - 1 ) * p ( 1-2) 


p 


1 


1 + 


P 


தொகையிட்டால் , 


x { p --- 1 ) 


c -- 


| (-1+ ) 


clp 


- 


p + - log p 


- 


p + logp 
( p -- 1 ) 


( 3 ) 


இப்போது ( ! ) , ( 3 ) -களுக்குமிடையே p ஐ நீக்குவது அரிது . 
ஆகவே ( 1 ) -ம் , ( 3 ) -ம் சேர்ந்து தீர்வாகும் . அவைகள் y , x 
மதிப்புகளை p என்ற துணையலகு மூலம் கொடுப்பதாகக் கருதலாம் . 


பயிற்சிகள் 13 


தீர்வு காண்க : 


px + x * pe 


( B. E. 68 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2. 4y === x --- pe 
3. y = x + a tan - p 
4 . * --- jp = ap * 
5. y = 

( 1 + p ) x + cos p 
6. xp 2yp + ax == 0 
7.x" ( ) -- px ) = yp " 


96 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


22 . வகை III : x தீர்ப்பதற்கு அமைந்துள்ள 

சமன்பாடுகள் 
( Equations solvable for x) 

f ( x , y . p ) = 0 என்ற சமன்பாட்டிலிருந்து , x ஐத் தீர்த்து , 
அதன் மதிப்பை y , p இவைகளடங்கிய ஒரு சார்பாக அமைக்கலாம் 
என்று கொள்வோம் . அதாவது X = F ( y , p ) - 

( 1 ) 
( 1 ) ஐ y ஐப் பொருத்து வகையிட்டால் , 
dx 

F (y , p ) 
dy dy 

( 2 ) 


T 


1 


( 2 ) -ன் இடப்புறம் 


- 


- 


dy 
dx 


p 


dp 


வைகள 


d 
வலப்புறத்தில் F (y , p என்பது y , p , 
dy 

dy 
டங்கிய ஒரு சார்பாக இருக்கும் . 

dp 
3 , p , 0 

( 3 ) 

dy 
என்றிருக்கும் . 

y , p இவைகளில் முதல் வரிசை , முதற்படி வகைக்கெழுச் 
சமன்பாடாக ( 3 ) இருப்பதால் , இரண்டாவது அத்தியாயத்தின் 
வழிகள் மூலமாக அதன் தீர்வைக் காணலாம் . 
அந்தத் தீர்வு / ( y , p , c ) = 0 

( 4 ) 
என் றிருக்கட்டும் . 

இப்போது ( 1 ) , ( 4 ) இவைகளிலிந்து p ஐ நீக்சினால் , x , y , c 
அடங்கிய 

ஒரு சார்பு கிடைக்கும் . அதுவே நாம் வேண்டும் 
தீர்வாகும் . 

அப்படி P ஐ - விலக்குவது கடினமாக இருக்கும் நிலையில் , 
( 1 ) , ( 4 ) இரண்டும் சேர்ந்து தீர்வாகக் கொள்ளலாம் . 
x , y ஐ P என்ற துணையலகு மூலம் அறிவிப்பதாகக் கொள்ளலாம் . 


அபைகள் 


எடுத்துகாட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

2px + y 
குறிப்பு : இந்தக் கணக்கு y- ன் தீர்வு அறிந்து முன்பு செய்யப் 
பட்டிருக்கிறது . பக்கம் , எடுத்துக்காட்டு 1 ஐப் பார்க்கவும் . 
இங்கு x- ன் தீர்வு அறிந்து செய்யப்படும் . 


ype 


Jp ?? 


2p = p ( p " + 1 ) + ( p - 1 ) y dy 
முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் 37 
2px + y = 0 

( 1 ) 
y p3 + 1 ) 
( 1 )-லிருந்து , 

( 2 ) 
2p 
( 2 ) ஐ y ஐப் பொருத்து வகையிட்டால் , 
dp 

dp 
p { y : 2p + p + 1 } - y ( p + 1 ) 
dx dy 

dx 
dy 

dp 
( p3 + 1 ) + y ( 2p - p - 1 ) 
2 

p 
p (p " + 1 ) + (p" -1 )yay 
1 
. 

2p 


1 


2 


p 


. 


dp 


p 


dp 


- 
- 


p ( p + 1 


dp 


2 ) + ( p3 - 1 ) y 


1 ) y dy 


( F° - 1) (r + * ) 


- 


இதிலிருந்து p - 1 

( 3 ) 
dp 
அல்லது P + y dy 0 

.... ( 4 ) 
முதலில் ( 4 ) ஐ எடுத்துக்கொண்டு , அதற்குத் தீர்வு காண்போம் . 


( 4 )-லிருந்து ( dy + ydp = 0. 


அதாவது 


d ( py ) = 0 


தொகையிட்டால் , 


py = c 


15 


இப்போது ( 1 ) , ( 5 ) இவைகளிலிருந்து p ஐ நீக்க வேண்டும் 


( 5 ) -லிருந்து , 


( 


p 


.. 


CA 


y 


ப.வ. ச . - 7 


-33 


பயன் முறை வகைக்கெழுச் சமன் சாடுகள் 


( 6 ) ஐ , ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


( 2 


C 


--- 


y2 


2 

x + y = 0 
y 
2cx + y = 0 


c2 


அல்லது . 


y 


2cx 


c2 


( 
7 
) 


- 


இதுவே கொடுத்துள்ள சமன்பாட்டின் பொதுத் தீர்வாகும் . 


1 


| 


y . 1 


இப்போது ( 3 )-லிருந்து p 

( 6 ) 
( 1 ) , ( 8 ) இவைகளிலி நந்து p ஐ நீக்க வேண்டும் . 
நேரிடையாக p - ன் மதிப்பை S 1- லிருந்து ( 1 ) ல் பிரதி பிட்டால் , 

2px + y = 0 
2y -- 2px = 0 அல்லது y = px 
ஃ y = p x2 x2 

( 9 ) 
பக்கம் -ல் விளக்கியபடி , ( 9 ) ஒரு தனித் தீர்வாகும் . 


- 


+ x 


எடுத்துக்காட்டு 2 : 


1 வுகண் : 


x = py + ape 
x = py + up 


9 ஐப் பொருத்து வகையிட்டால் , 


ப 


dp 
+ 2ap dy 


dy 


dx 

dp 
= p + y 

dy 
1 

dp 

( y + 2up ) 
p 


- 


p + 


dy 


dp 


- 


1 - p 

( y + 2.p ) 
p 
dy | p 

( y + 2 : p ) 
dp 

1 - p * 
d ) , 

20p 
tdp | 

p 

| 
து y- ல் ஒரு நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு . 


2 


- 


2 ) 


( 2 ) 


- 


99 


... சமன்பாடுகள் 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 


தொகையீட்டுக் காரணி 


1 


- | Pp dp 


log ( 1 


p ) 


--- 


1 - p " 


- 


e 


( 


2 ) ஐ 01 


p * ஆல் பெருக்க , 


d 
dp 


A 


( y 1 - p ) 


2ap 


41 - p 


- 


2un ? 
I - p 


1 


p 


தொகையிட்டால் , 


2 ap 


y 1 - p 


C + 


f 


- 


dp 
p 


- 


= c + | 


2a sin - cose de 
CUS 

( p 


- 


sin G என்று பிரதியிட்டு ) 


= c + 2a 


Ma.-- 


-- 


= c + 


( sin a da 

s 
c +1( ) 


g 


- 


cos 28 ) do 


= c + - a 


sin 20 

2 


- 


= c + a ( 9 

sin a cosG ) 
= c + a ( sin - p - pv 1 - " p) ... 

( 3 ) 
இப்போது . ( 1 ) ( 3 ) களுக்குமிடையே p ஐ நீக்குவது அரிது . 
ஆகவே அகைகளிரண்டும் சேர்ந்து தீர்வாகும் . 

அவைகள் x . y 
மதிப்புகளை p என்ற துணையலகு மூலய கொடுப்பதாகக் கருதலாம் . 


பயிற்சிகள் 


14 ) 


தீர்வு காண்க : 
1. p8 - 4xyp + 8y2 

( B. E. * 66 , 67 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
y = yp + 2px 


2. y 


p 


3 . 


x + 


d 


11+ p 


100 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


23 . 


சமன்பாடு ( Clairaut s form of 


கிள ரோ அமைப்புள்ள 
equation ) : 


! 


y = ux + f ( p ) 


என்ற சமன்பாடு , கிளாரோ என்பவரால் தீர்வு காணப்பட்டதால் , 
அதற்கு கிளாரோ சமன்பாடு எனப்பெயர் . 


( 1 ) ஐ 821 - ல் குறிப்பிட்ட முறைப்படித் தீர்க்கலாம் . 


x ஐப் பொருத்து வகையிட்டால் , 
dy 

dp 
= p + x + f ( p ) 
dx 

dx 


dp 
dx 


dp 
dx 


p = p + x 


dp 
+ f ( p ) ds 


dp . 


[ x + f ( d } ] = 0 


dx 


dp 
dx 


- 

- 


0 அல்லது x + f ( p ) 


இதிலிருந்து 


0 


முதலாவதாக 


dp 
dx 


= 0 என்பதை எடுத்துக் கொண்டால் , 


P = மாறிலி 


p = c என்று ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

y = cx + f ( c ) 
இது . ( 1 ) -ன் பொதுத் தீர்வாகும் . 


( 3 ) 


.40 


அடுத்து , x + f ( p ) 


( 4 ) 


( 1 )-க்கும் ( 4 )-க்குமிடையே p ஐ நீக்கினால் , x , y அடங்கிய 
ஒரு தொடர்பு கிடைக்கும் . இந்தத் தொடர்பில் , ஒரு மாறிலியும் 
இடம் பெறவில்லையாதலால் , முன்பு விளக்கியபடி , அதுவே தனித் 
தீர்வாகும் . 


முக்கியக் குறிப்பு : ( 1 ) , ( 3 ) இவைகளை ஒட்பிடும் போது , 
கிளாரோ சமன் பாட்டில் p- க்குப் பதிலாக C பிரதியிட்டால் , பொதுத் , 
தீர்வு உடனடியாகக் கிடைக்கிறது . 


- 


98s 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ... 


சமன்பாடுகள் 101 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


ap 


y = px + 


தனித் தீர்வையும் கண்டுபிடிக்கவும் . 


1 + p 


2 


( B. E. 51 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 6 ) , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


y = px + Tipo 


S. 


+ . 


இரு பக்கங்களையும் x ஐப்பொருத்து வகையிட்டால் , 
dy 

dp 
= p + x 

+ a 
dx 


- 


dp 


dp 


து 


Ni + . pa dx 


- 


p 


2pax 


2 1 : + p 


dp 

dp 
p = p + x + a 

dx dx 


p 


1 + p 
1 + p 
( 1 + p ) 


( + ) 


1 


dp 
dx 


dp 
dx 


- 


-- 


a 


( 1 + p ) 





0 


x + 

( 1 + p ) 


dp 


இதிலிருந்து 

dx 


( 2 ) 


- 


008 


a 


0 


அல்லது 


- 


( 1 + p ) 


முதலில் ( 2 ) ஐத் தொகையிட்டால் , 

p = மாறிலி = c 


( 4 ) 


இதை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


ac 


y = cx + 


( 5 ) 


( 1+ c 


என்பது பொதுத் தீர்வாகும் . 


102 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


அடுத்து , ( 3 ) -க்கும் ( 1 ) -க்கு மிடையே p . ஐ . நீக்க வேண்டும் . 


a 


( 3 )-லிருந்து , 

( 1 + p + 
aa = x2 ( 1 + p ) 


a3 


3 
a 


1 + p 


3 
3 


அல்லது p 


-- 


an 


1 


( 6 ) 


- 


- 


21 


3 


AOep 


( 6 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


ap 


y = px + 


caits 


M 


a 


23 


-r +r 1 

* = px +r•d» = px } ( s + ) 
** - * + (= + =+ ) 
--:)= ( s + ) 
= (-- i ) ( x + + = )" 
- (a + ) V - - 


( 7 ) தனித் தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 
x " ( y - px ) = jpe 

( B. E. 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


x2 


8. 


{ 2 ) 


.00 


y 
என்று பிரதியிடுவோம் , 


முதல் வரிசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட 


சமன்பாடுகள் 103 : 


2x dx 


dy 
du 


du , 2y dy = dy 
2y dy 

p 
2x dx 


- 
- 


X 


dy 
du 


அல்லது p = 

y 


200 


சமன்பாட்டில் 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவற்றைக் கொடுத்துள்ள 
பிரதியிட்டால் , கிடைப்பது 

x2 dv 
du 

du 


. 


1 


dv 


2 


- 


-2 


x2 


du 


( 
( 

i ) ( 1 
* ( - 2 ) 

( * ) 
( i ) 
( 4 ) 


14 


அல்லது 


dy 
du 


- 


U 


dv 
du 


• + 


{ 4 ) 


.4 


இது ஒரு கிளோரோ சமன்பாடு . 

dv 
ஆகவே பொதுத் தீர்வு கிடைக்க - க்குப் பதிலாக ( 4 -ல் 

du 
C பிரதியிட வேண்டும் . 


. 


- 
- 


( ! -- 2 


y = cx + c என்பது பொதுத் தீர்வாகும் . 


+ 


எடுத்துக்காட்டு 3 : 

கிளாரோவின் விரிவுபடுத்தின அமைப்புள்ள சமன்பாடு 
y = x f ( p ) + + ( p ) என்பதாகும் . ( Extended form of Clairaut s 
equation ) அதன் தீர்வைக் காண்க . 
y = x f ( p ) + p { p ) 

( 1 ) 
x ஐப் பொருத்து வகையிட்டால் , 
dy 

tly 

+ f ( p ) + ( p ) 
dx 


9 . 


x f ( p ) 


- 


{ ix 


dp 


- 


P 


if ( p ) + dx 


x f ( p ) + * ( p ) 


104 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இதிலிருந்து , 

dx xf ( p ) + p ( p ) 
dp p - f ( p ) 
d.x f ( p ) ( p ) 
dp 

p - f ( p ) p - f ( p ) 
( 2 ) , x- ல் ஒரு நேரியச் சமன்பாடாகும் . 


poo 


( 2 ) 


அதனுடைய தீர்வு F ( x , p , c ) = 0 
என்றிருக்கட்டும் . 


( 3 ) 


( 1 )-க்கும் , ( 3 ) -க்குமிடையில் p ஐ நீக்கினால் , பொதுத் தீர்வு 
கிடைக்கும் . 


பயிற்சிகள் 15 
தீர்வு காண்க : 
1. y = ( x - a ) p - pe 

( B.E. 52 , 67 , சென்னைப் பல்கலைக் கழகம் ) 


2. y = px + 

P 


3. y = px + 11+ p 


4. y = px + ap ( 1 - p ) 
5. pex - py - 1 

( B. E. 55 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
apx + bps 
7 . 2px + ype 

( குறிப்பு : 2x = u , y ? = v என்று பிரதியிடவும் ) 


8. y = 


8. y = xp + p 
9. p " ( x " - ar ) = 2pxy 

2pxy - y : + be 
10. ( x - a ) p3 + (x - y ) p - y = 0 
11. ( px - y ) ( py + x ) = u p 

( குறிப்பு : x = u , y = v என்று பிரதியிடவும் ) 
p = log ( px - y ) ( B. E. 37 , மதுரைப் பல்கலைக்கழகம் 


4. முதல் வரிசை , முதற்படி வகைக் 

கெழுச் சமன்பாடுகளின் 

பயன் முறைகள் 
( Applications of differential equations of the first 

order and the first degree ) 
* 24. விஞ்ஞானம் , பொறியியல்பற்றிய 

விதிகளைக் 
கணித அமைப்பில் எடுத்துரைக்கும் போது வகைக்கெழுச்சமன் 
பாடுகள் ஏற்படுகின்றன . இந்த அத்தியாயத்தில் பல துறைகளி 
லிருந்து ஏற்படும் முதல் வரிசை , முதற்படி வகைக்கெழுச் சமன் 
பாடுகளை ஆராய்வோம் . 


பல 


$ 25 . 


வடிவ கணிதம் சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் ( equations 
relating to geometrical problems ) : 


( x , y ) 


90 


ப 


w 


O 


T 


M 


2 


படம் 1 . 


வகை நுண் கணிதத்திலிருந்து வளைவரை சம்பந்தப்பட்ட கீழ்க் 
கண்ட சூத்திரங்களை முதலில் நினைவில் கொள்வோம் . 


106 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


f ( x , y ) 0 என்ற வளை வரையில் P ( x . y ) என்ற புள்ளியாக 
இருக்கட்டும் . P இடத்துத் தொடுகோடும் , செங்கோடும் x அச்சை 
முறையே T , N என்ற புள்ளிகளில் வெட்டட்டும் 


A 
PM 1- OX , PTM = / எனின் , tan / 


- 


dy 
dx 


PT ஐத் தொடுகோடு ( tangent ) , PN ஐச் செங்கோடு ( nirmal ) , 
TM ஐக் கிளைத் தொடுகோடு ( subtangent ) , MN W * கிளச் செங் 
சோடு ( subnormal ) என்றும் கூறுவோம் . 


dy 

அடங்கிய கீழ்க்கண்ட சூத்திரங்கள் மூலம் , மேற்கண்ட 
dx 
வற்றின் நீளங்களை அறியலாம் . 


TM 


கிளைத் தொடுகோடு 


y 


- 


dx 
y 

dy 


- 


( 4 ) 


MN 


கிளைச் செங்கோடு 


dy 


= y dx 


தொடுகோடு 


PT = } 


MNi 


+ 


dy 
dx 


V1+ ( ) 


செங்கோடு 


(ly 


PN 


y 


M 


1 + 


4 ) 


dx 


மேலும் P 


டத்து ஒரு 


மிகச் சிறிய வளைவரை நீளம் ds 


என்றால் , 


( 4 ) = 1 +(4 ) 


தொடுகோடு . செங்கோடு முதலியவற்றின் சம்பந்தத்துடன் 
ஏதாவது ஒரு வடிவ கணிதத்தன்மை கொடுக்கப்பட் டிருந்தால் , 
மேற்கண்ட சூத்திரங்களை உபயோகித்து . ஒரு வகைக் கெழுச் 
சமன்பாடு அமைக்க முடியும் . பின் வரும் எடுத்துக்காட்டுகள் 
இதை விளக்குகின்றன 


. 


முதல் வரிசை , முதற்படி 


பன்ன் முறைகள் 


107 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 

எந்த இடத்துக் கிளைச்செங்கோட்டின் நீளமும் a 
மாறிலியாக அமையும் வளை வரையின் சமன்பாட்டைக் காண்க . 


கான் 


( x , y ) 


என்ற 


கிளைச் 


செங்கோட்டின் 


புள்ளியிடத்து 
dy 
dx 


நீளம் 


- 
- 


} 


dy 
கேள்விப்படி- y - dx 


- 


y dy 


adx 


2 


தொகையிட்டால் , 


10. 


= ux + c 


L ? 


2ax + c 


( ¢ ஒரு மாறிலி ) 


எடுத்துக்காட்டு 2 

ஒரு வளை வரையின் மேல் P என்ற புள்ளியிடத்து அமையும் 
ஈங்கோடு x அக்சை P யிலிருந்து ஒரு மாறாத தூபத்தில் வெட்டு 
கிறது . அந்த வளைவரைக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சடீன் 
பாடடைக் 

கண்டு பிடித்து அதைச்சார்ந்த வளைவாைகள் 
வட்டங்கள் என்று நிறுவுக . 


இங்கு P ( x , y ) என்ற புள்ளியிடத்து 


செங்கோட்டின் நீளம் = k ( மாறிலி ) 


* . 


y 


/ 1 + (( 4 


dy 
dx 


- 



) 


( 1 ) வளைவரைக் குடும்பத்தின் வகைக்கெழுச் சமன்பாடு . 





> [ + + ( * ) ] -- 
( * ) - * - 1 = * , 
4 - + F 


12 


" 


108 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


I dx 


v dy 
ka y 

- y dy 
VK y2 


= F dx 


--தொகையிட்டால் , 
Nk2 - y " | 

= = x + A 


k " -- y = ( A + x ) ? 


அல்லது ( A + x ) 2 + y = k2 


( 2 ) 


( 2 ) ஒரு வட்டத்தின் சமன்பாடாகும் . 


டுத்துக்காட்டு 3 : 

வளைவரையில் S நீளமுள்ள இரு புள்ளிகளின் குத் 
தாயங்கள் ( ordinates ) வளை வரை , x அச்சு 

ளுக்கு 
இடைப்பட்ட பரப்பு as ( a ஒரு மாறிலி ) . அந்த வளை வரை ( 0. a ) 
என்ற புள்ளி வழியாகச் சென்றால் , அதனுடைய சமன்பாடு யாது 

? 


ஒரு வளை வரையின் இரு புள்ளிகளின் குத்தாயங்கள் , வளை 
வரை , x- அச்சு இவைகளுக்கு இடைப்பட்ட பரப்பு A என்றால் , 
dA 

( 1 ) 
( தொகை நுண் கணித சூத்திரம் ) 


மேலும் அந்த புள்ளிகளின் வளை நீளம் S என்றால் , 


ds 
dx 


- 


N1+ ( 

( 2 ) 


( 2 ) 


... 


( வகை நுண் கணித சூத்திரம் ) 


கேள்விப்படி , A = as 

dA 

ds 
* 

dx . dx 


- 
- 


y - V 

+ ( 2 ) 


( 3 ) 


நாம் விரும்பும் வளைவரையின் வகைக்கெழுச் சமன்பாடு ( 3 ) 
ஆகும் . 


109. 


பயன் முறைகள் 


முதல் வரிசை , முதற்படி 


809 


( 3 ,-லிருந்து , 


y 


க 


dy 
dx 


aa 


ae 


dy 
dx 


2 


y2 


- 


dy 
dx 


- 


1 


dy 
y 


= 


d.x 


- 


a 


22 


தொகையிட்டால் , 


cos h - 1 ) 

y 


+ 


* + c 


( 4 ) 


- 


x = 0 , y = a என்று ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


coah- 1 


- 


0 


> 


- 


cos h - 1 y 


a 


1 - 001 ( - - ) - 006 4 : 


.. 


y = a cos h 


வே 


( 5 ) 


... 


a 


( 5 ) நமக்கு வேண்டிய வளைவரையின் சமன்பாடு . அது ஒரு 
கயிற்று வளையைக் ( catenary ) குறிக்கிறது . 


பயிற்சிகள் 16 


1 . 


ஒரு வளை வரையில் ( r , I ) என்ற புள்ளியிடத்துத் தொடு 

2 
கோட்டின் சரிவு ( gradent ! அந்த வளை வரை ( 3 , --4 ) 
என்ற புள்ளி வழியாகச் சென்றால் . அவ்வளைவரை யாது ? 

( B. E. 65 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


( 


2 ( x , y ) என்ற இடத்துத் தொடுகோட்டின் சரிவு 

} 
ஆகவும் , ஆதி வழியாகச் செல்லும் வளை வரையைக் கண்டுபிடி . 


- 


b 


பயன் முறை வகைக் கெழுச் சமன்பாடுகள் 


3 ஒரு வளைவரையின் கிளைத் தொடுகோட்டின் நீளம் ஓரு 
மாறிலி யென்றால் , அவ்வளைவரை யாது ? 


ஒரு வளை வரையின் கிளைத் தொடுகோட்டின் நீளம் 
x- ஆயத் தொலையையொட்டி நேர்மாற்றம் உடையதானால் . அவ் 
வளைவரை யாது ? அவ்வளைவரை ( 1 , 

( 1 , 2 ) ; ( 4 , 4 ) என்ற 
புள்ளிகள் வழியாகச் செல்லுமானால் , அவ்வளை வரை யாது ? 


5 . ஒரு வளைவரையின் 

கிளைச் செங்கோடு , x- ன் ஆயத் 
தொலைக்குச் சமம் . அவ்வளை வரை யாது ? 

6 . ஒரு வளைவரையின் ( x , y ) என்ற புள்ளியிடத்துக் கிளைச் 
செங்கோடு , அப்புள்ளியின் 

அப்புள்ளியின் ஆயத் தொலைகளின் பெருக்கலுக்குத் 
தலை கீழ் எண் ணாக உள்ளது . அந்த வளை வரை ( 1 , 0 ) என்ற 
புள்ளி வழியேச் , சன் றால் , அதன் சமன்பாடு யாது ? 

7. அச்சுகளின் இடைப்பட்ட தொடுகோட்டுப் பகுதி , 
தொடும் புள்ளியில் இரு சமபாகங்களாகப் பிரிக்கப்பட்டால் , 

வளை 
வரையின் சமன்பாடு யாது ? 


8 . 


ஒரு வளை வரையின் P என்ற இடத்துச் செங்கோடு 
x- அச்சை G- ல் வெட்டுகிறது . G- க்கும் ஆதிக்குமுள்ள தூரம் , 
P- ன் x ஆயத் தொலையின் இரண்டு மடங்கென்றால் , அந்த வளை 
வரை செவ்வக அதிபரவளைவு ( rectangular hyperbola ) என்று 
நிரூபி . 


9 . தொடுகோட்டின் நீளம் k என்ற மாறிலியாக இருக்கும் 
வளை வரைக் குடும்பத்தின் சமன்பாடு யாது ? ( 0. k ) என்ற புள்ளி 
வழியாகச் 

செல்லும் அக்குடும்பத்தைச் சேர்த்த வளைவரையைக் 
கண்டுபிடி . 

10. வளைவரையின் ஒரு புள்ளியின் குத்தாயத்தின் , அடி 
யிலிருந்து , அப்புள்ளியின் தொடு கோட்டிற்குள்ள செங்குத்துத் 

C என்ற மாறிலியென் ( றல் அவ்வளை வரையின் சமன்பாடு 
யாது ? அவ்வளைவரை y- அச்சை செங்குத்தாக வெட்டினால் , 
தொகையீட்டு மாறிலியைக் கண்டு பிடிக்கவும் . 


தூரம் 


( குறிப்பு 


--படம் 1 - ல் . M லிருந்து PT- க்கு ML செங்குத்து 


தூரமென்றால் , 


A 
PAIL = V ; ML = ycos V 


y 


Vi + ( 2 ) 


) 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


1 


11 


28 கெங்குக்து வீச்சு பாதைகள் : கார்டீசியன் ஆயத் தொலைவு 

கள் ( Orthogonal.trajectories : Cartesian c.nordinates ) 
ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த விளைவரைகள் ஒவ்வொன்றும் 
மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த வளைவரைகள் ஒவ்வொன்றையும் 
செங்குத்தாக வெட்டிக்கொண்டால் 

ஒரு குடும்பத்தினருக்கு 
மற்றதின் செங்குத்து வீச்சு பாதைகளெனப் பெயர் . . இந்த மாதிரி 
அமைப்பு கொண்ட வளை வரைக் குடுப்பங்கள் பல பயன் முறை 
களில் ஏற்படுகின் றன . எடுத்துக்காட்டாக , வெப்ப ஓட்டம் 
ஏற்படக்கூடிய வளைவரைகளும் . ஒரே வெப்ப நிலையிலுள்ள புள்ளி 
களங்கிய வளை வரைகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்து வீச்சுப் 
பாதைகள் . 

மாதிரியே மின்னோட்டப்பாதைகளும் 
அழுத்தமுள்ள வளைவரைகளும் ஒன்றுக் கொன்று செங்குத்து வீச்சு 
பாதைகள் . 
இப்போது f ( x , y , c ) = 0 

( 1 ) . 
என்ற சமன்பாடுள்ள ஒரு வளைவரைக் குடும்பத்தை எடுத்துக் 
கொள்வோம் . இதில் ( ஒரு மாறிலி ( ஐ நீக்கி ( 1 ) -க்குகந்த 
முதல் வரிசை வகைக்கெழுச் சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம் 

dy 
அந்த சமன் பாடு / 
dx 

( 2 ) 


சம 


" 


.. 


என்போம் . 


( 1 ) ஐச் சேர்ந்த ஒரு வளை வரையும் அதனுடைய செங்குத்து 
வீச்சான வளை வரையும் ( x . y ) என்ற புள்ளியில் வெட்டட்டும் . 
இந்த இரு வளை வரைகளுக்கும் ( x . y ) பொதுப் புள்ளியாகும் . - 

dy 
முதல் வளை வரையின் சரிவு 

இரண்டு 

வளைவரைகளும் 

dx 
செங்குத்தாக இருப்பதால் 

x . y ) 

என் 

ற பொதுப்புள்ளியில் 
அவற்றின் சரிவுகளின் பெருக்குத் தொகை 1 ஆக இருக்க 
வேண்டும் . 


என்பது செங்குத்து வளை வரையின் சரிவாகும் . 


( 


1 
dy 
dx 


ஆகவே ( 2 ) -ல் x , y இரண்டையும் வைத்துக்கொண்டு . 


| 


- (சப் பதிலாக 


ஐப் பிரதியிட்டால் , 


( 1 )-ன் 


dx 


dr 
பாதையின் 


வீ சுப் 


செங் பத்து 
கிடைக்து 


வகைக் கெழுச் 


சமன்பாடு 


112 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள்: 


இப்படிக் கிடைப்பது 


F (* 9 , -4 ) -0 


dx 


அல்லது 

dx 
F [ x , y , 0 

( 3 ) 
dy 
( 3 ) -ன் தீர்வு , செங்குத்து வீச்சுப் பாதையின் சமன்பாட்டைக் 
கொடுக்கும் . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

y = 4ax என்ற பரவளைவுக் குடும்பத்தின் 
விங்சுப் பாதையைக் கண்டுபிடிக்கவும் . 

y = 4ax 


செங்குத்து 


( 1 ) 


வகைக்கெழுக் காரணின் , 


dy 
2y 

- dx 


- 


4a 


105 


( 2 ) 


b .. 


( 1 ) , ( 2 )-லிருந்து a ஐ நீக்கினால் , 
dy 

dy 
y = 2y 
2y • x அல்லது y = 2x 

( 3 ) 
dx 

dx 
( 3 ) , கொடுத்துள்ள பரவளைவுக் குடும்பத்தின் வகைக்கெழுச் 
சமன்பாடாகும் . செங்குத்து வீச்சுப் பாதையின் வகைக்கெழு 
கண்டுபிடிக்க , 


dy 
dx 


1 


( 3 ) -ல் x , y ஐ மாற்றாமல் , 


-க்குப் பதிலாக 


- 


ஐப் பிரதி 


( 2 


dx 


யிட்டால் போதும் . 


y = 2x X 


dly 
dx 


க 


அல்லது 
y dy 

2x dx 
இதுவே செங்குத்து வீச்சுப் பாதையின் 
பாடாகும் . 


( 4 ) 


வகைக் கெழுச் சமன் 


- - - -- --- =பட்ட -- பா- 


முதல் வரிசை , முதற்படி 


... பயன் முறைகள் 


( 4 ) ஐத் தொகையிட்யால் , 
y 

x + 


- 


ஃ . y 


2x2 + C 


அல்லது y + 2x3 


( 5 ) 


- 


. 


( 5 ) ஒரு நீள் வட்டக் குடும்பத்தைக் குறிக்கும் . 


எடுத்துக்காட்டு 2 : 


جل 


என் 


. 


x2 
+ 

1 
a ? 

பொதுக்சூவிய கூம்பு 
+ 

ba + A 
வுகளின் ( confocal conics ) செங்குத்து வீச்சுப் 

பாதை கள் , 
அவைகேள்தான் என்று நறுவுக . 


2 


1 


- 


06 


Sp . 


x2 

+ 
a + A b2 + A 
வகைக்கெழுக் காணின் , 


2x 
a " + 


-- 


2y 
b + A 


dy 
dx 


0 


- 


0 


x [ b * + A ) + y [ a * + A ) * 
> ( x + y * ) - - ( 1 s +4 2 ) 


dy 
b2x + a y 

dx 

dy 
x + y 

dx 


( 2 ) 


H 


80 . 


900 


( 2 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


x2 


+ 


-- 


b2x + u y 


• ly 
bex + ay.dx 

dy 


( --- 


tul.x 


2 


b2 


) ( 


- 


) 


x + y dx 


tly 


ப.வ. ச . 3 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


s " (x + y * ) (x +> * ) .. 


( a - b2 ) 


dy 
) 


y (x + yae ) 
x ( x + y de ) - 


.-- 


b2 


dy 
dx 


dy 
dx 


** + » y ( ax ) - xy - y * * = [ a * -b " ) 
23( 2 ) + ( $ " _ y -4 * + 5 * ) 


dy 
dx 


xy = 0 


( 3 ) 


( 3 ) , கொடுத்துள்ள கூம்பு வளைவுகளின் வகைக் கெழுச் சமன் 
பாடாகும் . இவைகளின் செங்குத்து வீச்சுப் பாதைகளின் வகைக் 
கெழுச் சமன்பாட்டை கண்டுபிடிக்க , ( 3 ) -ல் { x , y ) ஐ மாற்றாமல் , 
dy 

1 
க்குப் பதிலாக , 

ஐ பிரதியிட்டால் போதும் , 
dy 
dx 


- 


- - 


1 


7 


dy 
dx 


- 


Xy 


0 


- 


s3 x [ - 

+ ( x * - y * - d * - b ) ( - + ) 
3y - ( x " - * - * + b * ) 4k - x ( at ) = 0 


dx 


அதாவது , 


2 . 


( 2 ) 


dy 
+ ( x2 - 12 - a + b ) 

) | 


dx 


- xy = 0 ... ( 4 ) 


( 4 )-ம் ( 3 )-ம் ஒரே சமன்பாடுதான் . 


ஃ ( 3 ) னுடைய செங்குத்து வீச்சுப்பாதைகள் அவைகளே தான் . 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


115 


பயிற்சிகள் 17 


1. x2 + y = a என்ற 

a என்ற வட்டக்குடும்பத்தின் செங்குத்து 
வீச்சுப்பாதையைக் கண்டுபிடிக்கவும் . இந்தப் பாதைகள் அந்த 
வட்டங்களின் ஆரங்களெனக் காட்டவும் . 


2 . x அச்சை ஆதியில் தொடும் வட்டக் குடும்பத்தின் வகைக் 
கெழுச் சமன்பாட்டையும் அதன் செங்குத்து வீச்சுப்பாதையை 
யும் கண்டுபிடிக்கவும் . ( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


2 


3.y 


- 


4a ( x + a ) 
செங்குத்து 


என் 

பொதுக்குவிய பரவளைவுக் 
வீச்சுப்பாதை அதுவேயாகுமென 


குடும்பத்தின் 
நிறுவுக . 


a 


4 . 


- 


+ 

1 , ( ஒரு மாறிலி ) என்ற நீள் 
வட்டக் குடும்பத்தின் செங்குத்து வீச்சுப்பாதையைக் கண்டு 
.பிடி.க்கவும் . 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 51 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 


5. x2 - xy + y = c என்ற நீள் வட்டக் குடும்பத்தின் 
செங்குத்து வீச்சுப் பாதையைக் கண்டுபிடிக்கவும் . 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


6. x -- 2 


- 
- 


ae 


என்ற செவ்வக அதிபர 

வளைவுக் 
குடும்பத்தின் செங்குத்து வீச்சுப் பாதையைக் காண்கவும் . 


7. ay = x * என்ற அரை முப்படிப்பாவளை ( semicubrical 
parabola ) - க் குடும்பத்தின் செங்குத்து வீச்சுப் பாதையைக் 
காண்கவும் . 

( B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


827. செங்குத்து வீச்சுப்பாதைகள் : போலார் ஆயத்தொலைகள் 

( Orthogonal trajectories Polar coordinates ) 


.8 . 


f ( r , s.k ) = 0 

( 1 ) 
என்ற சமன்பாடுள்ள ஒரு வளைவரைக் குடும்பத்தை எடுத்துக் 
கொள்வோம் . இதில் k ஒரு மாறிலி . ( 1 )-லிருந்து 8 ஐப் 
பொருத்து வகைக் கெழுக் கண்டுபிடித்து k ஐ நீக்கிக் கிடைத்தச் 

dr 
சமன்பாடு F T. 9 , 0 

( 2 ) 
du 


- 


F 


) 


118 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என் போம் . 

படத்தில் , ( 1 ) ஐச் சேர்ந்த C என்ற வளைவரை 
P ( r , 0 ) வழியாகச் செல்லுகிறது . P இடத்துத் தொடுகோட்டுக்கும் 


/ C 


P 


90 ° 


C 


படம் 2 . 


OP- க்கு மிடையேயுள்ள கோணம் - எனில் , 

do 
tan 

dr 


.00 


.00 


... 


( 3 ) 


C என்ற வளைவரை . C ஐ P- ல் செங்குத்தாக வெட்டட்டும் . 
C - க்கு P இடத்துத் தொடுகோட்டுக்கும் 0P- க்கு மிடையேயுள்ள 
கோணம் - என்றால் , = 90 ° + . 

tan = tan ( 90 ° + 2 ) 


- 


coto 


1 


1 


1 
tano 


dr 


- 


- 


( 4 ) 


dr 


ஆகவே ( 2 ) -ல் r , 0 இரண்டையும் வைத்துக் கொண்டு , 

d ) 
-க்குப் பதிலாக 

1 . 
do 

ஐப் பிரதியிட்டால் , 


ar 


( 2 ) -ன் செங்குத்து வீச்சுப்பாதையின் வகைக்கெழுச் சமன்பாடு 
கிடைக்கும் . 

do 
அதாவது , --க்குப் பதிலாக 

dr 


1 


- 


மூதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


008 


1117 


da 


அல்லது , 


dr 

-க்குப் பதிலாக 
do 


12 


என்று பிரதியிட் 


-- 


டோல் போதும் . 


| 


இந்த மாற்றத்தினால் கிடைப்பது 

de 
F r , 0 , 


0 


( 5 ) 


PS 


( 5 )-ன் தீர்வு , செங்குத்து வீச்சுப்பாதையின் சமன்பாட்டைக் 
கொடுக்கும் . 


எடுத்துக்காட்டு 


a ( 1 + cos 0 ) , 
வளைவுகள் { cardioids ) 
என்று காட்டவும் . 


tr = h ( 1 - cos 9 ) என்ற நெஞ்சு 
செங்குத்தாக வெட்டிக்கொள்கின்றன 
( B. E. 52 , ஆந்திராப் பல்கலைக் கழகம் ) 


r = a ( 1 + cos 9 ) 


( 1 ) 


ஐப் பொருத்து வகையிட்டால் , 


dr 
do 


a sing 


( 2 ) 


600 


{ 1 ) + ( 2 ) ; 


- 


1 + cos 

sino 


do 


dr 
do 


r sino 
1 + cos I 


( 
3 
) 


- 


DAD 


.. 


( 1 ) -ன் வகைக்கெழுச் சமன்பாடு ( 3 ) ஆகும் . 
( 1 )-ன் செங்குத்து வீச்சுப் பாதை கிடைக்க , 
dr 

da 
( 3 )-ல் 
do - க்குப் பதிலாக 

பிரதியிட்டால் போதும் 
dr 


12 


. 


do | 


72 


- 


r sin a 
1 + cos 3 


அடிக் 


dr . 


( 1 + cos 9 ) 

de 
sin a 


dr 


118 


* பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தொகையிட்டால் , 


Sccose a da + [ cot a da = [ * + c 


log ( cose 9 + cot 9 ) + log sin a 


- 


= log r - + log e 


அதாவது 


log ( 


sing 
cosc 9 + cot a 


log cr 


) 
3 ) 


log 


sin2 0 
1 + cos 8 


log cr 


- 


sin29 
1 + cos O 


1 cos 9 
1+ cosO 


cos @ 


- 


등 


( 1 


- cos 0 ) 


= b ( 1 


cos ( ) 


.00 


ஃ ( 1 ) -ம் , ( 4 ) -ம் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் . 


பயிற்சிகள் 18 
1. r == a cos O என்ற வட்டக்குடும்பத்திற்கு செங்குத்து 
வீச்சுப் பாதை யாது 

? 


2a 


என்ற 


- 


2 . 

பொதுக்குவிய பரவளைவுக் 
1 + cosO 
குடும்பத்தின் செங்குத்து வீச்சுப் பாதையைக் கண்டு பிடி . 


3 . r " = ar ccs 10 என்ற வளை வரைக் குடும்பத்தின் செங் 
குத்து வீச்சுப்பாதையைக் கண்டுபிடி . 


828 . 


இயக்கவியல் சம்பந்தப்பட்ட சமன்பாடுகள் ( Equaticns 
relating to dynamics ) : 


0 என்ற நிலைப் டள்ளி உடைய சோட்டின் வழிச் செல்லும் 
ஒரு பொருள் 1 நொடிக்குட் பின் 0 - விலிருந்து 5 தூரத்திலிருந்தால் , 


அப் பொருளின் திசை வேகம் ( velocity ) y = 


ds 
dt 


( i ) 


-- 


11 


முதல் வரிசை , முதற்படி ... to . ... பயன் முறைகள் 


dv 
de 


SR 


dy 
ds 


. 


ds 
dt 


dy 


அ 


ds 


" . 


( i ) . ( ii ) , ( iii ) சூத்திரங்களை உபயோகித்து இயக்கவியல் சம்பந்தப் 
பட்ட சில சமன்பட்டுகளின் தீர்வைக் காணலாம் . 


உள்ள 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
நிறை m 

ஒரு பொருள் செங்குத்தாக திசைவேகம் " 
1. உடன் பேலே , றியப்படுகிறது . காற்றின் தடை ( air resistance ) 
திசை வேகத்தைப்போல் k மடங்குள்ளது . 1 நொடிகளுக்குப்பிறகு. 
பொருளின் திசை வேகம் என்றால் , 

kt 


1712 


v + 3 = (" + " ) 


e 


என்று நிறுவுக . 


மிகப் பெரிய உயரம் H ஐ அடையும் போது , நேரம் t யாது 

kr . 
மேலும் H = 

- log ( 1 + 

என்று 
k k2 

mig 
டவும் . 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) . 


MI 


ma 


g 


leg ( 1 


( 1 + Kire ) 


ஆரம்பப் புள்ளி 0 ஐ ஆதியாக எடுத்துக் 
கொண்டு , தூரத்தை மேல் திசையில் செங்குத் 
தாக அளப்போம் . 


P என்ற 


இடத்தில் 


1 நொடிக்குப்பிறகு , 
பொருள் இருக்கட்டும் . 


kv 


P 


OP 


- 


p- ல் திசைவேகம் = Y. 


. 


P- ல் ஏற்படும் விசைகள் 


ms 


( i ) எடை 


mg 


( ii ) காற்றின் தடை kv . 


படம் 3 . 


* 1 20 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இரண்டும் செங்குத்தாக கீழ்த்திசையில் இயங்குகின்றன . 
மொத்த விளைவு விசை = mg + kv ( கீழ்த்திசையில் ) முடுக்கம் 
a என்றால் , விளைவு விசை = ma . ( நியூட்டனின் இரண்டாவது 
இயக்க விதிப்படி ). இது செங்குத்தாக பொருள் நகரும் திசையில் 
இயங்குகிறது . 

( mg + kv ) 

k 
g 


mg 


- 


a 


- 


ஆனால் a = 


dy 
dt 


( 2 ) 


k 


dv 
dt 


- 


g 


m 


k 


( 3 ) 


- 


000 


200 


dt 


இது 3 - ல் ஒரு நேரிய வகைக் செழுச் சமன்பாடு . 


k 


kt 


dt 


இதன் தொகையீட்டுக் காரணி 


kt 


( 3 ) ஐ 


ஆல் பெருக்க , 


kt 


kt 


4 ( ve " ) 


ge 


தொகையிட்டால் , 


kt 


kt 


mm 


ye 


= c- [ s 


dt 


kt 


kt 


m 
= C - g . e 

k 


- 
- 


mg 
k 


e 


m 


k 


kt 


* 


m 


ng 


Ce 


( 4 ) 


48 


004 


k 


மூதல் வரிசை , முதற்படி 


60. பயன் முறைகள் 


121 


DS . 


என்றபோது 


ஆரம்பத்தில் , t = 0 


-க 


Y 


D 


- 


C 


70 


- 


mg 
k 


1118 


c = Ye + k 


உன் இந்த மதிப்பை , ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


kt 


1 


: - ( + "s) . - 


mg 
k 


( 5 ) 


RN . 


kt 


117g 


110 


- 


* . 


1 ) + 


( 1 + 2 ) 


e 


( 6 ) 


Da . 


. 


மிகப்பெரிய உயரம் H ஐ அடையும் போது , 


= 0 . 


( 6 )-ல் y = 


என்று பிரதியிட்டால் , 


kt 


mg 


m 


-- 


( 


Vo + 


mig 
s 


) 


e 


ki 


mg 


- 


mg 
kr . + mg 


( 7 ) 


k 


( 


I . + 


k 


( 7 ) லிருந்து கிடைக்கும் t- ன் மதிப்பு , மிகப்பெரிய உயரத்தை 
அடையும் நேரத்தைக் கொடுக்கிறது . 


- 


d.x 
dt 


என்பதால் , ( 5 ) லிருந்து 


ki 


11 


* - ( 1 , + " ) - 


- 


mg 
k 


( 8 ) 


தொகையிட்டால் , 


kt. 


m 


x = A + 

+ I (r + Ke) 


dl - |3 


e 


mg 

dt 
k 


122 


பயன் முறை வகைககெழுச் சமன்பாடுகள் 


ké 


m 


e 


A + 


+ ( "To +18 ) 


mg 
kk 


t 


k 


ml 


kt 


- 


in 


= A - 


* ( x + 2 ) 


mgt 
k 


-- 


( 9 ) 


-ஆரம்பத்தில் t = 

= 0 என்றபோது , 


- 


0 . 


0 = A 


" ( 7 + 13) 
* ( " " ) 


A 


- 


+ 


A- ன் இந்த மதிப்பை ( 9 ) -ல் பிரதியிட்டால் , 


kt 


r 


* 


- 
- 


k ) 


" (1 + "3) - " ( v • + " ) 


mot 


* 80 


( 10 ) 


k 


( 7 ) லிருந்து கிடைக்கும் t- ன் மதிப்பை ( 10 ) -ல் பிரதியிட்டால் , 
கிடைக்கும் X மிகப் பெரிய உயரம் H ஆகும் . 


( 7 ) லிருந்து , மடக்கை எடுப்பின் , 


kt 


- 


log 


mg 
+ ing 


- ) 

8) 


= 


* log 


1118 
kr 

0 + mg 


( 11 ) 


( 7 ) , ( 11 ) இவைகளை ( 10 ) -ல் பிரதியிட்டால் , 


# - ( 1 * + F ) - 1 ( + + *" )( + ) 

( ms ) 


mig 
k 


X 


- 


jog 
k 


mg 
kio + mg 


--- முதல் வரிசை , முதற்படி 


068 : Des 


10. பயன் முறைகள் 


- * (1+ " ) - * ( * ) ( * ) 

mas log ( து ) 


mg 
k , + tag 


MYo) 


mg 


mºg 
+ 

ka 


mg 


mg 
k2 


+ 


- 


log 


( kvo mg 


kk 


k2 


mi s 


m²g 


+ 


log 


- 


mg 
kio + nig 


( 


k 


k2. 


mo | 


meg_log 


mg + kv . 

mig 


- 


k 


k2 


inVO 


r s log ( 1 + ke ) 


- 


k 


3 


எடுத்துக்காட்டு 2 : 

நிறை m உள்ள ஒரு பொருள் புவி ஈர்ப்பு விசையால் , ஓய்வி 
லிருந்து செங்குத்தாக கீழே விழுகிறது . காற்றின் தடை , திகை 
வேகத்தின் வர்கத்தை யொட்டி நேர் மாற்ற முடையது . x தூரம் 
விழுந்த போது , அதனுடைய திசைவேகம் என்றால் , 


2kx 


log 


mg 
என்று நிறுவுக . இங்கு 


- 


ae 


. 


2 


ml 


a2 


k 


y 


ஆரம்பப் புள்ளி 0 ஐ ஆதியாக எடுக்துக் கொண்டு , தூரத் 
தைக் கீழ்த்திசையில் செங்குத்தாக அளப்போம் . 
1 நொடிக்குப் பிறகு , பொருள் P என்ற இடத்தில் 
இருக்கட்டும் . 


3 


OP = x . 


P- ல் ஏற்படும் விசைகள் : 


1 


12 


( i ) எடை ng கீழ்த் திசையில் 
( ii ) காற்றின் தடை kv- மேல் திசையில் 


P 


.. 


T ) 


மொத்த விளைவு விசை = mg - kv 

( கீழ்த்திசையில் ) 


முடுக்கம் ( என்றால் , விளைவு விசை = na 

படம் 4 
( நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதிப்படி ) 
இது செங்குத்தாகப் பொருள் நகரும் திசையில் இயங்குகிறது . 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


. 


ima 


- 
-- 


= mg - krs 


k 


- 


னால் a = V 


dx 


k 


dy 
dx 


by 


y2 


na 


- * - * - ( : + - ) 


k 


( a ) 


" ) 


in 


k 


dy 


- 


தாகையிட்டால் , 


1 


kx 


log ( a ~ y ) 


INR 
க 


904 


( 
1 
) 


ஆரம்பத்தில் , x = 0 என்றபோது , 1 = 0 


- _ log a = A 


( 2 ) 


bes| 


905 


( 2 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


kx 


log ( a - y ) 


- 


OUn 


log a2 


172 


a2 


kx 


log 


( 


a 


p2 


* 
) 
log ( , ) . 


2k : 


அல்லது 


வ 
HA 


m 


பயிற்சிகள் 19 
நிறை m உள்ள ஒரு பொருள் புவி ஈர்ப்பு விசையால் 
ஓய்விலிருந்து செங்குத்தாக விழுகிறது . திசைவேகம் 1 எனும் 
போது காற்றின் தடை kv " உள்ளது . t நொடிகளுக்குப் பிறகு 


- 


- 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் மூறைகள் 


125 


000 


bc . 


1 


அதனுடைய திசைவேகம் யாது ? அது விழுந்த தூரத்தையும் 
கண்டுபிடிக்கவும் . 


2. மேற்கணக்கில் V திசை வேகத்தை அடைய , அது 
எவ்வளவு தூரம் விழ வேண்டும் என்பதைக் கண்டு பிடிக்கவும் . 

( 3. E. 72 . மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


என்ற 


3. மெதுவாக ஒரு திரவகத்தில் அமுங்கும் பொருளின் 
முடுக்கம் , விசை வேகம் y இரண்டும் ! = g - k ( g . k 
மாறிலிகள் ) 

சமன் பாட்டுக்கு உட்பட்டிருக்கின்றன . 
ஆரம்பத்தில் பொருள் ஓய்விலிருந்து கிளம்பினால் , அமுங்கின 
தூரத்தை 1 - ன் சார்பாகக் கண்டுபிடிக்கவும் . 

( B. E 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


4 . 


dy 


ஆகாய விமானத்தின் நிலைப்புத்தன்மை பற்றிய கொள் 
60 * 4960 ( theory of stability of aeroplane ) , 

dt 

g cos d - kv 
( g . d . k மாறிலிகள் ) என்ற சமன்பாடு கிடைக்கிறது .. 
என்றபோது v = 0 என்றால் , மேற்கண்ட சமன்பாட்டின் தீர்வு 
காண்க . 


0 


5 . 

ஒரு விசையாட் சுழலியின் ( flywheel) கோணத் திசை 
வேகம் ( angular velocity ) ய பற்றிய சமன் பாடு , 


do 
1 

dt 


kar ( I , k மாறிலிகள் ) என்பதாகும் . 


ஒரு நிமிடத்தின் முடிவில் கோணத் திசைவேகம் ஆரம்பத்துக் 
கோணத் திசைவேகத்தின் 90 % என்றால் , அடுத்த நிமிடத்தின் 
முடிவில் கோணத் திசைவேகம் 811 % க்குச் சரியும் என்று 
காட்டவும் . 


ப 


829 . 


d 
dx 


-- 


ay என்ற சமன்பாடு : 


dy 
dx 


= ay 


( 1 ) என்ற சமன்பாட்டில் . 2 ஒரு - ? - அல்லது 


- மாறிலி யெனக் கொள்வோம் . பல துறைகளில் இந்த சமன் பாடு 
ஏற்படுவதால் , இது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும் . 
( 1 )- லிருந்து மாறி களைப் பிரித்தால் , 


= a de 


126 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தொகையிட்டால் , 


log y = ax + A 


ax + A 
y = e 


e 


- அதாவது , 


ax 
y = Ce 


( 2 ) 


c என்று பிரதியிட்டு ) 
சமன்பாடு ( 1 ) ஐயும் அதன் தீர்வு ( 2 ) ஐயும் நினைவில் கொள்வது 
அவசியம் . 


அடுத்து வரும் பகுதிகளில் மேற்கண்ட சமன்பாடு ஏற்படும் 
சில நிலைகளை ஆராய்வோம் . 


830. இயற்கை வளர் விதி ( Law of Natural Growth ) : 


எனக் 


- 


ஒரு நாட்டின் ஜனத் தொகை ஒரு குறிட்பிட்ட சமயத்தில் N 
கொள்வோம் . 

சாதாரண சூழ்நிலையில் , ஜனத்தொகை 
மாறும் விகிதம் N- க்கு நேர் மாற்ற முடையது என்று எதிர் பார்க்க 

dN 
லாம் . ஆகவே 

kN என்ற சமன்பாடு , ஜனத் தொகை 

di 
வளரும் விதியைக் குறிக்கிறது . இவ்வாறே தானாகவே உண்டாகக் 
கூடிய எந்தத் தொகையும் மாறும் விகிதம் மேற்கண்ட சமன் 
பாட்டால் குறிக்கப்படும் . N என்பது கிருமிகளின் எண்ணிக்கை 
யைக் குறிப்பிட்டால் , அவைகளின் வளரும் விதி மேற்கண்ட சமன் 
பாட்டால் குறிக்கப்படும் . 


831. சிதைவு விதி ( Law of decay or Law of decomposition ) : 


கதிர் இயக்கப் பொருளில் , அணுக்கள் அவைகளாகவே சிதறு 
கின்றன . அந்தப் பொருளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் N எண்ணிக் 
கையுள்ள அணுக்களிருந்தால் . இந்தத் தொகை சிதறும் விகிதம் , 
N- க்கு நேர் மாற்றம் உடையதென்று தெரிகிறது . ஆகவே , 
IN 

- kN என்ற சமன்பாடு , மேற்கண்ட விதியிலிருந்து 
dt 
கிடைக்கிறது . 


- 


127 


மூதல் வரிசை , முதற்படி 


... பயன் முறைகள் 


$ 32 . கூட்டு வட்டி விதி ( Compound Interest Law ) 

குறிப்பிட்ட அசல் தொகை r % தொடர்ச்சி கூட்டு வட்டிக்கு 
விடப்பட்டதாகக் கொள்வோம் . காலம் | சென்ற பிறகு , அசலும் 
வட்டியும் சேர்ந்து 4 தொகை என்றால் , மிகச் சிறிய காலம் At- ல் 
தொகையில் மாறுதல் 1 A என்போம் . 


A A என்ற மாற்றம் இந்த சிறிய காலத்திற்குண்டான வட்டி 
யால்தான் என்று வைத்துக் கொள்ளலாம் . 


- 


-யாய 
- 


A 


அ 


DO 


- 


Ar 
100 


Ar 


Lt AA 
At + 0 A 


100 


அதாவது 


d -1 
dt 


= (150 ). 


A = kA . 


இந்த சமன்பாடு 


dy 
dx 


= ay என்ற அமைப்பில் இருக்கிறது . 


dy 


ஆகவே 

= ay என்ற சமன்பாட்டை தொடர் வட்டி விதி 

dx 
என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . 


8 33. நியூட்டன் குளிர்வு விதி ( Newton s Law of Cooling ) 

ஒரு உஷ்ணமான பொருள் வெட்பம் குறைந்து வரும் விகிதம் 
அதன் வெட்ப நிலைக்கும் சூழ் நிலை பின் வெட்ப நிலைக்கு முள்ள 
--வித்தியாசத்துக்கு நேர் மாற்றமுடையது என்பது நியூட்டன் குளிர் 
விதியாகும் . பொருளின் வெட்ப நிலை T , சூழ்நிலையின் வெட்ப நிலை 
T .. t கால அளவு என்றால் , 


dT 


- k ( T - T ) என்பது மேற்படி விதி . 


-- 


T - 7 ° = y என்றால் , 

dT dy 


-- 


( T. ஒரு மாறிலி ) 


yt 


128 


பயன்படுமுறை வகைகெழுச் சமன்பாடுகள் " 


மேற்கண்ட சமன்பாடு , 
dy 

ky என்றாரம் . 
dt 


-- 
--- 


- 


இதுவும் 8 29 - ல் விளக்கிய சமன்பாட்டின் அமைப்புள்ளது . இங்கு 
y என்பது பொருளின் வெட்ப நிலைக்கும் சூழ் நிலை வெட்ப நிலைக்கு 
முள்ள வித்தியாசத்தைக் குறிக்கிறது . 


34. முதல் வகை ரசாயண வினைக்கள் ( First Order Chemical 

Reactions ) : 


சில ரசாயண வினைக்களில் , மாறும் பொருளின் அளவு ஒரு 
சமயத்தில் N என்றால் , மாறும் விகிதம் N- க்கு நேர் மாற்றம் எனத் 

dN 
தெரிகிறது . ஆகவே இந்த நிலையை 

kN என்ற சமன் 

dt 
பாட்டால் குறிக்கலாம் . 


- 


- 


835 . காற்றின் அழுத்தம் ( Atmospherie Pressure ) : 

கடல்மட்டத்துக்கு h உயரத்தில் காற்றின் 
p என்றால் , p மாறும் விகிதம் p- க்கு நேர் மாற்றமெனத் தெரிகிறது . 


அழுத்தம் 


ஆகவே , 


dp | 
dh 


-- 


- kp என்பது இந்த விதியைக் குறிக்கிறது . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

யூ சேனியம் சிதறும் விகிதம் , அத் தருணத்திலிருக்கும் அதன் 
அளவுக்கு நேர் மாற்ற மாயிரு ககிறது . T ) , T, என்ற காலங்களில் 
முறையே M ) , M , கிராம்கள 

அளவுள்ள யூசேனியம் இருப்பின் , 
பாதி அளவு யூசேனியம் ( T , - T ) log 2 

என்ற கால 

அளவில் | 
log 

M , 
இருக்கு மென்று நிரூபி . 


- 


Mi 


( 


கால அளவு 1 - ல் x கிராம் யூரேனியம் இருப்பதாகக் கொள் 
வோம் . 


. 


* 


dx 
dt 


கை 


kx 


- 


- 


கம் 


( 1 ) 


என்பது சிதறல் விதி . 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


129 


( 1 ) -ன் தீர்வு , 


Ce 


-k 


40 . 


கேள்விப்படி , t = T , என் றபோது x = M. 

t T , என்றபோது x = M , 


- 


இந்த மதிப்புகளை ( 2 ) -ல் பயன்படுத்தினால் , 

-kry 
M1 

--kT 


- 


( e 


.. 


( 4 ) 


ஆரம்பத்தில் t = 0 என்றபோது , ( 2 )-லிருந்து , 


( 5 ) 


இதுதான் ஆரம்பத்திலிருந்து யூரேனியத்தின் அளவு . 


என்றபோது கால அளவு t நமக்குத் தேவை , 
2 


11 


என்று ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


--kt 
= ce 
2 


-kt 
e 


. 


- 


1 
2 


- kt = log 


- 


bn 


( 1 ) 


log 2 


1 


.. 


1 
k 


log 2 


( 6 * 


இப்போது k ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


ee ) 


M1 
M, 


( 3 ) + ( 4 ) ; 


-kT ) 
-kT , 


k ( T , -T ) 


1 . 


log ( M ) = k { T , - T ; ) 


k 


( 7 ) 


( 1. --T ) log ( 1 ) 


ப.வ. ச .-- 9 


- 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 7 ) ஐ ( 6 ) -ல் பிரதியிட்டால் , 

(T. – T ) 
log 

M. , 


log 2 


துதான் நாம் வேண்டிய கால அளவு . 


எடுத்துக்காட்டு 2 : 

100 ° C வெட்ப நிலையுள்ள ஒரு பொருள் 20 ° C வெட்பநிலை 
கயுள்ள சூழ் நிலையில் குளிரடைகிறது . 10 நிமிடங்களில் அது 
25 ° C- க்குக் குளிர்ந்தால் , எப்போது 25 ° C வெட்ப நிலையை 
அடையும் . அரைமணிக்குப் பிறகு அதன் வெட்ப நிலை யாது ? 

( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


. 


நிமிடங்களுக்குப் பிறகு பொருளின் . வெட்ப நிலைக்கும் 
சூழ்நிலையின் வெட்ப நிலைக்குமுள்ள வித்தியாசம் y என்றால் , 
dy 
- ky 

( 1 ) ( நியூட்டன் குளிர்ச்சி விதிப்படி ) 
di 


( 1 ) -ன் தீர்வு y = Ce - ke 


.. 


( 2 ) 


ஆரம்பத்தில் , y = 100 


20 


- 


80 


0 . 


} = 80 என்ற மதிப்புகளை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 
80 

( 3 ) 


வா 


C 


1 - ன் இந்த மதிப்பை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


V = 80e - ki 


( 
4 
) 


t = 10 என்றபோது , y = 75 


20 


- 


55 


இந்த மதிப்புகளை ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


55 = 80e - 10k 


11 


( e - k ) 10 


- 


55 
80 


- 


16 . 


- 


10 


( 1 ) 


... 


( 5 ) 


பொருளின் வெப்ப நிலை 25 ° ஆகும்போது , 

25- 20 


= 5 . 


முதல் வரிசை : முதற்படி 1 ... 


பயன் முறைகள் 


131 


இதற்குத் தகுந்த 1 - ன் மதிப்பு 1. என்றால் , 


-kt1 


- 


5 


- 


80e 


[ ( 4 )-லிருந்து ) 


-kty 


. 


- 


e 


1 
16 


80 


1 


16 


( * )" 
( 43 ) 


1 


[ ( 5 ) ஐப் பயன் படுத்தி ) 


16 


மடக்கை எடுப்பின் , 


| 


t 
10 


log 


log 16 


- 


16 


. 


1 . 


-- 


10 los (16 ) 


= 74 நிமிடங்கள் 


1s ) 

( 14 ) 


1 = 30 என்றபோது , ( 4 )-லிருந்து . 


-30k 
} = 80e 


e 
so [ ( H ) " ) " 

( 13 ) 


80 X 


26 . 


பொருளின் வெட்பநிலை 20 ° 

= 26 
பொருளின் வெட்பநிலை = 460 


படுத்துக்காட்டு 3 : 

கடல் மட்டத்தில் காற்றின் அழுத்தம் சதுர அங்குலத்துக்கு 
14.7 பவுண்டுகளாகவும் 10,000 அடி உயரத்தில் சதுர அங்குலத் 
துக்கு 10-1 பவுண்டுகளாகவுமுள்ளது . 15,000 அடி உயரத்தில் 
காற்றின் அழுத்தம் யாது ? 


132 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


கடல் மட்டத்துக்கு h உயரத்தில் காற்றின் அழுத்தம் P 
என்றால் , p மாறும் விகிதம் p- க்கு நேர் மாற்றமென விதி . 

dp 

kp 
dh 


( 
1 
) 


kh 
( 1 )-ன் தீர்வு p = ce 


... 


( 2 ) 


h 


- 


0 என்றபோது , p = 14.7 


இந்த மதிப்புகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


14.7 


- 


t 


( 3 ) . 


. 


p = 14.7ekh 


... 


... 


( 4 ) 


h 


= 10000 என்றபோது , 


p = 10.1 


10 : 1 = 14.7e10000k 


(ek ) 10000 


- 


10.1 
14.7 


ek = 


10.1 
14.7 


Τσόσο 


= ( 124 


.00 


( 5 ) 


h 

15000 என்றபோது , ( 4 )-லிருந்து 
p = 14.7e150.00 k 

14 : 7 ( ek )15000 


= 14.7 


( 
( 


( 14:1 )+4848 [ ( 5 ) ஐப் பயன்படுத்தி ) 

) 


- 


14.7 


10.1 
14.7 


- 


8.3 பவுண்டுகள் சதுர அங்குலத்துக்கு . 


பயிற்சிகள் 20 


கிருமிகளின் தொகை N என்றால் அவைகள் வளரும் 
விகிதம் N- க்கு நேர் மாற்றமுடையது . ஆரம்பத்தில் N = 1.00 . 
ஒரு மணிக்குப் பிறகு N 332 என்றால் 11 மணிகளுக்குப் பிறகு 
N- ன் மதிப்பு யாது 

? 


- 
- 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


133 


ஒரு இரசாயன வினையில் , கால அளவு 1 - ல் பொருளின் 
அளவின் நேர்மாற்றமாக , பொருளின் மாறும் விகிதம் இருக்கிறது . 
1 மணிக்குப்பிறகு பொருளில் 60 கிராம்களும் 4 மணிக்குப்பிறகு 
21 கிராம்களும் மீதியிருந்தன என்றால் ஆரம்பத்தில் இருந்த 
பொருளின் அளவு யாது ? 


3. ஜனத்தொகையின் மாறும் விகிதம் , அத்தொகைக்கு 
நேர் மாற்றமாயிருக்கிறது . 40 வருடங்களில் ஒரு நகரத்தின் 
ஜனத்தொகை 40,000 - லிருந்து 60,000 - க்கு அதிகமானால் , 
60 வருட முடிவில் அந்நகரின் ஜனத்தொகை யாது ? 


ஒரு பொருள் குளிரும் விகிதம் , அதனுடைய 

அதனுடைய வெட்ப 
நிலைக்கும் சூழ்நிலையின் வெட்பநிலைக்கு முள்ள வித்தியாசத்துக்கு 
நேர் மாற்றமாக 

உள்ளது . 25 ° வெப்பமுள்ள 

சூழ்நிலையில் 
100 ° -யிலிருந்து 1 நிமிடத்திற்கு 75 ° -க்கு ஒரு பொருள் குளிர்ந் 
தால் , 3 நிமிடங்களுக்குப்பிறகு அதன் வெட்ப நிலை யாது ? 

( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


5 . 30 வெட்ப நிலையுள்ள சூழ் நிலையில் ஒரு பொருள் 80 ° 
யிலிருந்து 60 - க்கு 12 நிமிடங்களில் குளிர்ந்தால் , 24 நிமிடங் 
களுக்குப்பிறகு அதனுடைய வெட்பநிலை யாது ? 


6. 75 ° C வெட்பநிலையுள்ள பொருள் 25 ° C வெட்ப நிலை 
யுள்ள சூழ்நிலையில் kg என்ற விகிதத்தில் குளிரடைகிறது . இங்கு 
9 , சூழ்நிலைக்குமேல் பொருளின் வெட்பநிலையின் அதிக எண்ணிக் 
கையைக் குறிக்கிறது . 10 நிமிடங்களுக்குப் பிறகு , பொருளின் 
வெட்ப நிலை 65 ° C என்றால் , 20 நிமிடங்களுக்குப்பிறகு அதன் 
வெட்பநிலை யாது ? 55 ° C வெட்ப நிலையை அடைய எவ்வளவு 
நேரம் ஆகும் என்பதையும் காண்க . 

( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


247 அடி 


7 . தண்ணீர் , வெளிச்சத்தை உட்கிரகித்துக்கொள்ளுகிறது 
என்ற நியதி , கடல் ஆழத்தில் இருள் உள்ளது என்பதிலிருந்து 
தெரிகிறது . 10 அடி ஆழத்தில் - நீர் , மேல் தளத்தில் அடிக்கும் 
வெளிச்சத்தில் 40 % ஐ கிரகித்துக் கொள்ளு கிறது . 

1 
ஆழத்தில் , மேல் தளத்தில் அடிக்கும் வெளிச்சத்தில் 

300000 
பங்கு தான் இருக்கும் என்று நிறுவுக . வெளிச்சத்தை உட்கிர 
கிக்கும் விகிதம் , வெளிச்சத்துக்கு நேர் மாற்றமாயிருக்குமென்று 
எடுத்துக்கொள்ளவும் . 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


கடல்மட்டத்தில் காற்றின் அழுத்தம் சதுர அங்குலத் 
துக்கு 14.7 பவுண்டுகளாகவும் , 1000 அடி உயரத்தில் சதுர 
அங்குலத்துக்கு 14 பவுண்டுகளாகவுமுள்ளது . 70,000 

70,000 அடி 
உயரத்தில் காற்றின் அழுத்தம் யாது ? 


- 


dy 
836 . + P Q என்ற நேரிய சமன்பாடு : 

dx 
இந்த சமன்பாட்டில் P , Q இரண்டும் மாறிலிகள் அல்லது X ஐப் 
பொருத்த சார்புகள் . அதாவது அவைகளில் 1 இடம் பெறாது . 
இந்த வகை ஏற்படும் சில நிலைகளை அடுத்து வரும் பகுதிகளில் 
ஆராய்வோம் . 


837. எளிய மின் சுற்றுக்கள் ( Simple Electric Circuits ) : 

ஒரு எளிய மின் சுற்றில் கீழ்க்காணும் மூன்று உறுப்புக்கள் 
( clements ) இடம் பெறுகின்றன . 

( i ) மின் தடை R ( Resistance ) 


W V 


படம் 5 . 


இது மின்னோட்டத்தைத் ( current ) தடுப்பதற்குப் பயன்படும் 
மின் சுற்றின் ஒரு துணையலகாகும் ( parameter ) . 

( ii ) மின் தூண்டம் L ( Inductance ) 


A 


ce 


L 


படம் 6 . 


இது மின்னோட்டத்தின் மாறுதலைத் தடுப்பதற்குப் பயன்படும் 
மின் சுற்றின் ஒரு துணையலகாகும் . 

( iii ) மின் தேக்கம் C ( Capacitance ) 


C 


படம் 7 . 


இது மின்னழுத்தத்தின் ( voltage ) மாறுதலைத் தடுப்பதற்குப் 
பயன் படும் மின் சுற்றின் ஒரு துணையலகாகும் . 


- முதல் வரிசை, முதற்படி.. 


பயன் முறைகள் 


மேற்கண்ட உறுப்புக்கள் வழியாகச் செல்லும் மின்னோட்டம் 
( i ) - ம் அதனால் ஏற்படும் மின்னழுத்தக் குறைவு { e) - ம் கீழ்க்கண்ட 
வாறு தொடர்பு கொண்டுள்ளன . 


( i ) மின் தடை R மூலம் ஏற்படும் மின்னழுத்தக்குறைவு 

Ri 


( ii ) மின் தூண்டம் - மூலம் ஏற்படும் மின்னழுத்தக்குறைவு , 


L 


dt 


( iii ) மின் தேக்கம் C மூலம் ஏற்படும் மின்னழுத்தக்குறைவு, 


2 


இங்கு q என்பது மின்னூட்டம் ( electric charge ) . 


மேலும் மின்னூட்டத்தின் பாய்வேகல் ! என்றால் , 

da 
i 

ut 


- 


மின் சுற்றுக்குகந்த வகைக்கெழுச் சமன்பாடு கண்டுபிடிக்க 
கீழ்க்கண்ட கிர்க்காஃப் விதி ( Kirchoff s law ) பயன்படும் . 


ஒரு முற்றுச் சுற்றில் ( Closed circuit ) ஏற்படும் மின்னழுத்தக் 
குறைவுகளின் குறியியல் கூடுதல் ( algebraic sum ) அந்தச் சுற்றி . 
லுள்ள வெளி மின்னழுத்தத்துக்குச் சமம் . 


38 . 


R , L தொடர் சுற்றின் வகைக்கெழுச் சமன்பாடு : 


கால 


மின் தடை R , மின் தூண்டம் L கொண்ட 

ஒரு மின் சுற்றில் 
பொருத்தப்பட்ட மின்னழுத்தம் E என்று கொள்வோம் , 
அளவு 1 - ல் . சுற்றில் பாயும் மின்னோட்டம் . i என்றால் , R , L. இவை 
களால் ஏற்படும் மின்னழுத்தக் குறைவுகளின் கூடுதல் 


di 
dt 


- 
- 


Ri + L 


. 


கிர்க்காஃப் விதிப்படி , 


Ri + L 


di 
dt 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


+ 


RR 
L 


- 


FGD 


di 


L 


( 
1 
) 


இது 1 - ல் ஒரு நேரிய சமன்பாடு . 


E ஒரு மாறிலி எனக் கொள்வோம் . 


L 


தொகையீட்டுக் காரணி 


L 
e 


Rt 


L 
( -1 ) ஐ e 


ஆல் பெருக்கினால் , 


R ! 


Ri 

L 
ie 


L 


தொகையிட்டால் , 


Rt 

Ľ 
ie 


Rt 
L 

di 


- 


RI 
L 


E 


-- 


R 


L 


Rt 


E 


L 


- 


HD. 


( 2 ) 


R 


ஆரம்பத்தில் , சுற்றில் மின்னோட்டம் இல்லையென்றால் , 

என்றபோது 


1 


0 


-- 


-- 


( 2 )-லிருந்து 0 == A + 


R 


. 


R 


A- ன் இந்த மதிப்பை ( 2 ,-ல் பிரதியிட்டால் , 


R1 


ieł 


L 


E 
R 


E 
R 


e 


முதல் வரிசை , முதற்படி 


137 


சயன் முறைகள் 


E 


e 


+ 


--4 


K 


R 


특 
= F ( 1- T ) 


Rt 


( 3 ) 


- 


Rt 

-ன் 
t- ன் மதிப்பு அதிகரிக்கும்போது , L மதிப்பு குறை 
கிறது . ஆகவே 1 - ன் மதிப்பு அதிகரிக்கிறது . 

. 


E 
என்றபோது , -- 

R 


1 


இது i- ன் மிகப் பெரியதும் நிலையான மதிப்புமாகும் . 


கால 


839. R , C தொடர் சுற்றின் வகைக்கெழுச் சமன்பாடு 

மின் தடை R , மின்தேக்கம் C கொண்ட ஒரு மின் சுற்றில் , 
பொருத்தப்பட்ட மின்னழுத்தம் E என்று கொள்வோம் . 
அளவு t-ல் சுற்றில் பாயும் மின்னோட்டம் 1 , மின்னூட்டம் q 
என்றால் , R , C இவைகளால் ஏற்படும் மின்னழுத்தக் குறைவு 
களின் கூடுதல் Ri + 


- 


C 


கிரீ க்காஃப் விதிப்படி , 


9 


Ri + 


( 1 ) 


- 


ஆனால் 


i 


da 
dt 


( 2 ) 


( 2 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

da டி 
R + 

E 
dt 


- 


da 
dt 


1 
+ 

9 
CR 


E 
R 


( 3 ) 


இது 4 - ல் ஒரு நேரிய சமன்பாடு . 


E ஒரு மாறிலி எனக்கொள்வோம் . 


138 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


[ 1 


1 


dt 


CR 


தொகையீட்டுக் காரணி 


CR 


- 


1 

CR 
( 3 ) ஐ e 


ஆல் பெருக்கினால் , 


4 (4eCK ) 


t 
CR | 


E 
R 


e 


தொகையிட்டால் , 


t 


CR 


qe 


= A + E / 


CR 


e 


t 
CR 


e 


A + . 


E 
R 


1 
CR 


1 


C.R 
A + EC • e 


- 


ஆரம்பத்தில் t = 0 என்றபோது q = 0 


( 4 ) லிருந்து 0 = A + EC 


- 


EC 


A- ன் இந்த மதிப்பை ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


CR 
ge 


t 

CR 
EC + EC • e 


3 


- 


q = - Ecre 


+ EC 


* 
= te (1 - - ) ) 


( 5 ) 


முதல் வரிசை , முதற்படி 


i ... பயன் முறைகள் 


4 -ன் வகைக்கெழு காணின் , 

t 
da 

CR 
dt 


* 


E 


- 


CR 


R 


E 


i 


எடுத்துக்காட்டு : 

மின் தடை . R , மின் தூண்டம் 1 , மின்னழுத்தம் Esissat 
என்றுள்ள மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் 1 ஐக் கொடுக்கும் 
சமன்பாடு , 


L 


---- Ri 


E sin at ஆகும் . 


- 


dt) 


t = 0 என்றபோது , 


i = 0 என்றால் , 


RE 


-- 


- 


( in 


- 
- 


i 

sin ( ot - ) + sin c 2 
VR2 -- Lo2 
என்று நிரூபிக்கவும் . 

Ls 
இங்கு - tan 

R 
( B. E. 66 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 65 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 
di 
L : + Ri 

E sin mi 
dt 


- 


di 
dt 


R 
+ 

L 


i 


E 

sina 
L 


( 1 ) 


-30 


இது i- ல் நேரிய சமன்பாடு . 


R 


dt 


R ! 
L 


- 


தொகையீட்டுக் காரணி 


RE 


L 


( 1 ) ஐ e 


ஆல் பெருக்கினால் , 

RÉ 


A (.")-+ --- 


140 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தொகையிட்டால் , 


Rt 


R : 
L 


je 


2 ! 


sin widt 


L 


L 


E 


e 


R 


A + 


L 


sin at 


to cos at 


R2 
22 


Ee 


RO 


( R sin of 
( R $ + Lºw ) 


Lo cos wt) 


Rt 
L 


i = Ae 


E 
VR + L * 


( vire la con 


sin at 


Lo 
R + Lºw 


COS wf 


) 


2 


( 2 ) 


tan 


. 


Lo 

என்றதனால் .. 
R 


tano 


ᏞIw 
R 


cos 


1 
seco 


Titanº 


1 
V1 + 12 


R2 


R 


VR + L" 


sin 


tan 0.coso 


La 
✓ R + L 


sin p , cos | இவைகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


RE 


E 


Ae 


V R2 + LPwa ( sin at cos 9 - sin 0 cos wt ) 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


RI 
L 


sin ( at- ) 


தே 


R2 + 12w2 


10 , 


- 


என்ற மதிப்புகளை ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


E 
VR2 + L2u2 


sin ( - ) 


--- 


A 


E sin 0 
TR + La2 


- 


E sin 0 
✓ R2 + Law 2 


( 4 ) 


.ம் 


... 


.00 


A- ன் இந்த மதிப்பை ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


RL 
L 


ம 


E sin 
R2 + L262 


sin ( or - P ) 
VR2 + L22 


- 


= R5 ([ sin 


sin { ( ot - p ) + sin . e 


1 ) 


பயிற்சிகள் 21 


ஒரு மின் 


1 . மின் தடை R , மின் தூண்டம் - கொண்ட 

di 
சுற்றில் மின்னோட்டம் i பற்றிய சமன்பாடு L + Ri = E என்ப 

dt 
தாகும் . EE ஒரு மாறிலி . ஆரம்பத்தில் 

ஆரம்பத்தில் சுற்றில் மின்னோட்டம் 
ஏதுமில்லை யென்றால் , 


i 


- ( -- "), 


என்று நிறுவுக . 


( B. E. 64 , வெங்கடேசா பல்கலைக்கழகம் ) 


2. மின் தடை R , மின்தேக்கம் C, மின்னழுத்தம் E உள்ள 
மின்சுற்றில் மின்னோட்டம் பற்றிய சமன்பாடு , 

di i 

1 dE 
+ 
di RC R di 


- 


என்பதாகும் . 


E = ஒரு மாறிலி யென்றால் , i ஐக் காண்கவும் . 


1 42 


--பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் . 


ஒ . 


உள்ள மின்சுற்றில் 


மின் தடை R , மின் தூண்டம் 1 
மின் னோட்டம் i ஐப் பற்றிய சமன்பாடு , 


di 
dt 


+ Ri = E cos o ! 


என்பதாகும் . E , 0 மாறிலிகள் 


கால அளவு 1 - ல் ஐக் காண்க . 


4. மின் தடை R , மின் தேக்கம் C , மின்னழுத்தம் C உள்ள 
மின் சுற்றில் , மின்னோட்டம் i ஐப் பற்றிய சமன்பாடு , 
di 

DE 
R + 

( 
di 

பதாகும் . E == E. cos ot 
C di 

( E. , ல மாறிலிகள் ) 


i 


1 


- 


என்றபோது , i என்ற நிபந்தனைக்குட்பட்டு , 
மேற்கண்ட சமன்பாட்டின் தீர்வு காண்கவும் . 

( B E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


5 . C மின் தேக்கமுள்ள , மின் தேக்கி , மின் தடை R மூலம் , 
நிலையான மின்னழுத்தம் V- யினால் மின்னூட்டப்பட்டிருக்கிறது . 


மின்னூட்டம் ) என்றால் , 

do 4 

+ 
dt 


R 


என்று நிறுவுக . 


C 


= 0 என்றபோது q = ) என்றால் , 


RC 


= CV 


1 


e 


என்றும் 


மின்னோட்டம் i = 


RC 

என்றும் நிறுவுக . 


e 


R 


ஒரு மின் பக்க இணைப்புச்சுற்றில் ( parallel circuit ) ஒரு 
கிளையில் மின் தடை R , மின் தூண்டம் - இவையும் இரண்டாவது 
கிளையில் சமமான . மின் தடை R- ம் , மின் தேக்கம் C- ம் உள்ளன . 
மாறும் மின்னழுத்தம் E sin at இரு கிளைகளிலும் மின்னோட்டங்கள் 
il , i , ஐ உண்டாக்குகிறது . ஆரம்பத்தில் மின்னோட்டம் ஏதுமில்லை 
யென்றால் , கீழ்க்கண்ட சமன்பாடுகளிலிருந்து . 11 , is இவற்றைக் 
காண்க : 


143 


முதல் வரிசை , முதற்படி ...... .... பயன் முறைகள் 


diy 


+ Ri ) = E sin at 


dt 


dis . 


* + 

+ R 


= OE cos ot 


dt 


RC = L என்றால் , 

L என்றால் , மொத்த மின்னோட்டம் 


i . + i , 


E sin at 

R 


என்று நிறுவுக . 


540. வேதிப் பொறியியல் ( Chemical Engineering ) சம்பந்தப் 

பட்டசமன்பாடுகள் 


dy + Py = 2 . 

என்ற 

வகைச் சமன் பாடுகள் வேதிப் 
d.x 
பொறியியல் பற்றிய சில நிலைகளில் இடம் பெறுகின்றன . பின் வரும் 
எடுத்துக்காட்டு இதை நன்கு விளக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

50 பவுண்டு நிறையுள்ள உப்பு கரைத்து , மொத்தம் 100 
காலன் உப்பு நீர் ஒரு தொட்டியில் உள்ளது . காலனுக்கு 2 பவுண்டு 
உப்பு உள்ள நீர் , நிமிடத்துக்கு 3 காலன் வீதம் அந்தத் தொட்டி 
யில் ஊற்றப்படுகிறது . இந்தக்கலவை , தொட்டியிலிருந்து 
நிமிடத்துக்கு 2 காலன் வீதம் வெளியேறுகிறது . 30 நிமிடங் 
களுக்குப்பிறகு தொட்டியிலுள்ள உப்பு அளவு எவ்வளவு ? 


கால அளவு t நிமிடங்களில் ; தொட்டியில் உள்ள உப்பின் 
நிறை x மவுண்டுகள் என்றும் , t நிமிடங்களில் உப்பின் நிறை 
ஏற்றம் A x புவுண்டுகள் என்றும் கொள்வோம் . 


. 


A x = ( தொட்டியின் உள்ளே வரும் உப்பின் அளவு ) 
- (வெளியே செல்லும் உப்பின் அளவு ) 

( 1 ) 


ஒரு நிமிடத்தில் 3 காலன் உப்பு நேர் சேர்க்கப்படுகிறது . 
அதில் 6 பவுண்டு உப்புள்ளது . 


At நிமிடங்களில் , 6 4 1 பவுண்டு உப்பு தொட்டிக்குள் 
சேர்க்கப்படுகிறது . 

( 2 ) 


144 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


நிமிடத்திற்கு 3 காலன் நீர் ஊற்றப்பட்டு , அதே சமயத்தில் 
2 காலன் நீர் வெளியேறுகிறது . 


. 


தொட்டியில் நீரின் அளவு நிமிடத்துக்கு 1 காலன் வீதம் 
அதிகரிக்கிறது . t நிமிடங்களில் அதிகரித்த நீரின் அளவு = t 
காலன்கள் . 


.. 

மொத்த அளவு 
x பவுண்டு உப்பு உள்ளது . 


100 + t காலன்கள் . 


இவற்றில் , 


1 காலனுக்கு 

பவுண்டு உப்பு இருக்கிறது . 
100 + t 

2x 
நிமிடத்திற்கு 2 காலன் உப்பு நீர் வெளியேறுவதால் , 

100+ 
பவுண்டு உப்பு , ஒரு நிமிடத்தில் வெளியேறுகிறது . 


A t நிமிடங்களில் வெளியேறும் உப்பு 


2x 
100 + 1 


11 பவுண்டுகள் 


( 3 ) 


( 2 ) , ( 3 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

2x 
AX = 6At 

100 + t 


Ax 
At 


- 


2x 
100 + 


2x 


dt Δx 
At + 0 At 


100 + t 


23 


dx 
dt 


100 + t 


dx 
dt 


2x 
+ 

100 + t 


see 


( 4 ) 


இது , x- ல் நேரிய சமன்பாடு 


தொகையீட்டுக் காரணி 


2 

dt 
100 + t 


e 


2 log ( 100 + t ) 


e 


( 100. + t ) 


- 


முதல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


( 4 ) ஐ ( 100 + 1 ) ஆல் பெருக்கினால் , 

dd 

x ( 100 + 1 ) 6 ( 100 + 1) 
dt 


4 [ 


) 


தொகையிட்டால் , 

x ( 100+ t ) 


A + [ 6 ( 100 + 1 ) * dt 


- 


A + 2 ( 100 + t ) 


( 5 ) 


ஆரம்பத்தில் t = 0 என்றபோது , x = 50 


.. 


50.1002 A + 2.100 

A = 50.1002 


2.100 


- 


= 1002 ( 50 - 200 ) = 


100-150 


.. 


- 


x ( 100 + t ) - 1002.150 + 2 ( 100 + 1 ) 
1002.150 

+ 2 ( 100 + t ) ... 
( 110 + t ) | 


( 6 


- 


ப 


30 என்றால் , 


- 


* 


1002. 150 
130-130 


- 


+ 2 x 130 


260 - 88.76 


= 171.24 பவுண்டுகள் . 


பயிற்சிகள் 22 


1 . 60 பவுண்டு நிறையுள்ள உப்பைக் கரைத்து , மொத்தம் 
100 காலன் உப்பு நீர் ஒரு தொட்டியிலுள்ளது . காலனுக்கு 
1 பவுண்டு உப்புள்ள நீர் , நிமிடத்துக்கு 2 காலன் வீதம் அந்தத் 
தொட்டியில் ஊற்றப்படுகிறது . இந்தக்கலவை தொட்டியிலிருந்து 
நிமிடத்துக்கு 3 காலன் வீதம் வெளியேறுகிறது . 

1 மணிக்குப் 
பிறகு தொட்டியிலுள்ள உப்பு அளவு எவ்வளவு ? 


அதே 


ஒரு தொட்டியில் 300 காலன்கள் நீர் உள்ளது . 
னுக்கு 2 பவுண்டு உப்புள்ள நீர் நிமிடத்துக்கு 3 காலன்கள் வீதம் 
அத்தொட்டியில் ஊற்றப்படுகிறது . இந்தக்கலவை 
வேகத்தில் வெளியேறுகிறது . தொட்டியில் 200 பவுண்டு நிறை 
யுள்ள உப்பு எப்போதிருக்கும் ? 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
-10 


ப.வ.ச. 


- 


146 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


வீதம் 


3. ஒரு தொட்டியில் 50 காலன்கள் நீர் உள்ளது . காலனுக்கு 
2 பவுண்டு உப்புள்ள நீர் , நிமிடத்துக்கு 2 காலன்கள் 
அந்தத் தொட்டியில் ஊற்றப்படுகிறது . இந்தக்கலவை அதே 
வேகத்தில் வெளியேறுகிறது . தொட்டியிலுள்ள உப்பின் நிறை 
40 பவுண்டிலிருந்து 80 பவுண்டு வருவதற்கு எத்தனை நிமிடங் 
களாகும் ? 


4 - 500 பவுண்டு நிறையுள்ள உப்பைக் கரைத்து , மொத்தம் 
100 காலன் உப்பு நீர் உள்ள தொட்டியில் , நிமிடத்திற்கு 10 
காலன் வீதம் புதிய நீர் ஊற்றப்படுகிறது . இந்தக்கலவை அதே 
வேகத்தில் , தொட்டியிலிருந்து வெளியேறுகிறது . தொட்டியி 
லுள்ள உப்பின் நிறை 50 பவுண்டாக எவ்வளவு நேரமாகும் ? 


இரண்டாம் வகை இரசாயன விளைவுகள் ( Second Order 
Chemical processes ) 

சில இரசாயன விளைவுகளில் 4 , B என்ற இரு பொருள்கள் 
கலந்து புதிய பொருள் C ஏற்படும் . பொதுவாக 4 பொருளின் 
ஒரு மூலக்கூறு ( molecule ) , B- ன் ஒரு மூலக்கூறுடன் சேர்ந்து , 
( -ன் ஒரு மூலக்கூறு உண்டாகும் . ஆரம்பத்தில் A , B இவை 
களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை முறையே 4 , 5 என்றும் , 
கால அளவு 1 - ல் , C- ல் x மூலக்கூறுகள் ஏற்படுவதாகவும் கொள் 
வோம் . இப்போது , A பொருளில் உள்ள மூலக்கூறுகள் a - x ; 
B- ல் உள்ளவை -5 -- x . இந்த இரசாயன வினையின் சமன்பாடு , 
dx 

k ( a - x ) { b - x ) என்பதாகும் . 
dt 


இங்கு k , ஒரு + ராசி . இந்த சமன்பாட்டின் தீர்வு கண்டு , 
1 ஐ | சார்பில் விளக்கலாம் . 


, 


எடுத்துக்காட்டு : 
ஒரு இரசாயன வினையில் கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைத் 

dx 
துள்ளது . 

k ( a - x ) ( b - x ) . k , a , b )இவைகள் + மாறிலி 

t 
கள் . 

t = 0 என்ற போது x = 0 என்றால் x ஐக் காணவும் . 


-- 


k ( a - x ) ( b - x ) 


dt 


dx 
( a - x ) ( b - x ) 


-- 


k dt 


( 1 ) 


தல் வரிசை , முதற்படி 


பயன் முறைகள் 


147 


B 


+ 


என்றால் . 


( u -- x ) { h --x ) 


b - x | 


1 = A { . - x ) + B { a - x ) . 


x === (a , b என்ற மதிப்புகளை பிரதியிட்டால் , 

1 = A { h -- a ) ; - B { a - b ) 


1 


- 


1 


- 


- 


[} 


u 


b 


- 


1 


2 
( h - a ) ( a - x ) 


(3-5 


1 
[ a - b ) ( b - x ) 


| a - x ) ( ty - x ) 


( 1 )-லிருந்து , 

1 
( 5 -- u ) { a - x } 


( a - b} \b - 23 st = k di 


தாகையிட்டால் , 


1 


1 


log ( a - x ) - 


leg { - x ) = kt + C 
b 

( 2 ) 


00 . 


10 , 


0 என்று ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


- 


--- ! tags -C 


( 3 ) 


C- ன் மதிப்பை , { 2 ) -ல் பிரதியிட்டால் , 


1 


1 


1, ( a - ) 


- 


log ( 5 | 
b 


1 


1 


Fam| 


kt 


Log t 


- 


log b 
b 


- 


1 


1 


kt 


log a 


lag ( a - 


log b 


h 


--- 


log ( b - x ) 


= ! -log + + + , los - 


148 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


b 


log 

க 


= - [ - los a = ] 

= -glos ( - " ) 
* ( a - b )ka = log = ( - ) 
* ( - ) = 4 


( a - b ) k : 


* : - * = + • e ( a - b) ket 


பயிற்சிகள் 23 


ஒரு ரசாயன வினையில் கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக் 


கிறது . 


dx 


* { ra € + xx ) { a - x ) 


dt 


இதிலிருந்து 


HIC + 1 


kt 


- 


a ( x + 1) log 


+ C என்று நிறுவுக . 


2 . 


- 


kc ( a - x ) " என்ற இரசாயன சமன்பாட்டிலிருந்து 


de 


- 


0 , 


3 


Q 


என்ற நிபந்தனைக்குட்பட்டு , x 


aekt 
1 + a kt 


என்று காண்பிக்கவும் . 


- 


k ( a - x ) ( b - x ) 2 


என் 


இரசாயன 


சமன் 


dx: 

dt | 
பாட்டிலிருந்து , 


ki 


- ( - - - , log- ) + 


என்று நிறுவுக . 


s 


- 


ks { a - x ) { b - x ) ( c - x ) என்ற இரசாயன சமன் 
t = 0 , 

திபந்தனைக்குட்பட்டு , 


பாட்டுக்கு 


என்ற 


- 


முதல் வரிசை , முதற்படி .. 


பயன் மூறைகள் 


நீர்வுகண்டு , 


(1- :) ( 1 - * )" ( 1 - :) " 


( c - b ) ( d - c ) ( b - a ) kt 

என்று நிரூபிக்கவும் . 


- 


5 . 


dx 
dt 


= k ( a - x ) என்ற 


இரசாயன 


சமன் பாட்டுக்கு 


x = 0 , 


0 


என்ற 


நிபந்தனையின் கீழ் k : 


x ( 2a - x ) 
2a ( a - x ) " 


என்று நிறுவுக . 


6 . கன உருளைகளில் 

உள்ள முக்கியம் ( stress ) p ஐக் 

dp 
கொடுக்கும் சமன்பாடு - + 2p = 2c . இங்கு ( ஒரு மாறிலி . 

dr 
p ஐ 7 - ன் சார்பில் கண்டுபிடிக்கவும் . 

ஒரு கன உருளையில் இறுகும் அமுக்கம் ( compressive 
stress ) p , நீட்சி 

நீட்சி அமுக்கம் ( tensile stress ) 1 இவைகள் சேர்ந்த 

dp 
* சமன்பாடு - + p + f = 0 என்பதாகும் . 


f + ap 


- 


- 


b ( a , b மாறிலிகள் ) என்னும் x = ry என்றபோது 
= p1 , r = 12 என்றபோது 2 0 என்றும் வைத்துக்கொண்டு 

1 

( 
1 

என்று நிறுவுக . 
b 


- 


( 1 ) 


. 


5. மாறிலி குணகங்களுடன்கூடிய 
நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( Linear differential equations with constant coefficients ) 


4 


8 42. ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசையுள்ள நேரிய வகைக்கெழும் 

சமன்பாடுகள் : 


$ 17 - ல் முதல் வரிசை நேரிய வகைக்கெழுச் சமன்பாட்டைப் 
பற்றி விவரணம் கொடுக்கப்பட்டது . இப்போது ஒன்றுக்கு மேற் 
பட்ட வரிசையுள்ள நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளைக் கவனிப் 
போம் . இந்த மாதிரி நேரிய சமன் பாடுகளில் , சார்புடைய மாறி 
யும் அதனுடைய ஏனைய வகைக்கெழுக்களும் முதல்படியிலி 
ருக்கும் . அவைகள் ஒன்றையொன்று பெருக்கிக்கொண்டு இருக் 
காது . 


dry 


de - 1 


dn - 23 


den + P. 


dxn - 1 


--- P , 

dxn - 2 


dy 
+ Pn - 1 

dx 
+ Pay = X 


( 1 ) . 


P1 , P. , 


என்பது ஒரு 71 - ம் உரிசை , முதற்படி நேரியச் சமன்பாட்டின் பொது 
அமைப்பாகும் . இதில் வலப்புறத்திலுள்ள X- ம் 

வலப்புறத்திலுள்ள X- ம் நணகங்களாகிய 
P1 , P2 , P. யாவும் மாறிலிகள் அல்லது X- ன் சார்புகள் , 

P. யாவும் மாறிலிகளாக இருந்தால் , ( 1 ) ஐக் கீழ்க் 
கண்டவாறு எழுதலாம் : 
dry dn - 11 

dy 

+ 
dxn 

( 2 ) 


+ l ) 


dn - 2 / 
+ as 


+ dn - 1 da 


d.xn - 11 


dxn - 2 


- 


இது மாறிலி குணகங்களுடன் கூடிய நேரிய வகைக்கெழுச் சமன் 
பாடு . 


முதலில் , வலது புறத்தில் X = 0 என்றுள்ள நேரிய சமன் 
பாட்டின் தீர்வை அறிவோம் . 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


...... சமன்பாடுகள் 


15 


... 


843 . 

வலது புறம் பூச்சியமாகவுள்ள நேரியச் சமன்பாட்டின் 
தீர்வு : 
தெளிவிற்காக a 

dy 
+ b 

0 
dx2 

( 1 ) 
dx 


dey 


+ 


- 


என்ற 


-- 


12 


( i , b , C மாறிலிகள் குணகங்களாகவுடைய இரண்டாம் 
வரிசை நேரிய சமன்பாட்டை முதலில் எடுத்துக்கொள்வோம் . 
y 

என்ற இரு சார்புகள் தனியே ( 1 ) -க்குத் 
தீர்வாக பொருத்தமிருக்கிறதென்று வைத்துக்கொள்வோம் . பின் 
y = Ay1 -| - By 2 ( A , B இரண்டும் , யாதாமொரு மாறிலிகள் ) 
என்பது சமன்பாடு ( 1 ) -ன் பொதுத் தீர்வாகும் . இதைப் பின் வரு 
மாறு நிரூபிக்கலாம் . 


] == } ! * y = } 2 என்பவை தனியே ( 1 )-க்குப் பொருத்தமாக 
இருப்பதால் , ) -க்குப் பதிலாக இவைகளைப் பிரதியிட்டால் , 

dy | 
+ b 

( 2 ) 
dx2 


de y ] 


(! 


--- () 1 


d2 


- + b 


( 3 ) 


2 

typ 

+ 12 = 0 

dx 
என்ற முடிவுகள் கிடைக்கின்றன . 


இப்போது } = A ) ; -- BI , என்று பிரதியிட்டால் , 

dy 

+ ( ) 


d y 


+ 5 


da 
dx2 

2 ( 4 } , + Byz ) + 5 


( A T + Byz ) 

+ c ( AVI + B } z ) 


= 4 ( - " + b le + 7 ) 

s ( 4 


} 2 


+ B 


d2 
dlx2 | 


+ b 


ix + cys) 


= A X 0 + B X 0 


[ ( 2 ) , ( 3 ) இவற்றைப் பயன் படுத்தி ] 


- 


0 


ஆகவே } A1 + By : என்பது ( 1 ) -க்குப் பொருத்தமா 
யிருக்கிறது . மேலும் ( 1 ) -ன் பொதுத் தீர்வில் இரண்டு மாறிலிகள் 
இடம் பெறவேண்டுமாதலால் , } 

Ay : + BY ) , 

சமன் பாடு 
1 ) -ன் பொதுத் தீர்வு என்பது திண்ணம் . 


- 


152 


பயன் முறை வகைககெழுச் சமன்பாடுகள் 


மேற்கண்ட முடிவு , n வரிசையுள்ள ஒரு சமன்பாட்டுக்கும் 
பொருந்தும் . ஆகவே } = y . y = ye , 

y = yn என்ற 
ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற ( independent ) சார்புகள் தனியே 
dry dn - y 

dy 
+ 41 

+ 

+ an - 1 
( xn 

dx 


+ ani 


drx - 13 


என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வுகளாகப் பொருந்தினால் , 


+ Cnya 


} = c y1 + C , V2 , + 
என்பது மேற்படி சமன்பாட்டின் பொதுத் தீர்வாகும் . இங்கு 

... c . என்பவை n மாறிலிகள் . 


$ 44 . வகையீட்டுச் செயலி ( The Differential Operator ) 

d 
வகையிடல் செய்கை என் ற குறியீடு மூலம் குறிப்பிடப் 

dx 
d 
படுகிறது . என்பதற்குப் பதிலாக , ஒரே எழுத்து D என்பதை 

dx 
பயன்படுத்துவது நல்லது . ஆகவே D வகையீட்டுச் செயலி 

d 
யாகும் . அதாவது D 

dx 
dy 
D } 

dx 


- 

- 


செயலி 


Dy என்பதன் பொருள் , D எனும் வகையீட் 
y எனும் சார்பின்மேல் இயங்குகிறது . 

d y 

d y 
இவ்வாறே De y 


- 


Ds y = 


... 


dx2 )) 


dx8 


) 


பொதுவாக 


Dn y 


- 


day 
dan 


D என்பதை முதல் வகைக்கெழுச் செயலி யென்றும் , 
D ’ ஐ இரண்டாவது வகைக்கெழுச் செயலியெனவும் , 
Dா என்பதை 

11 முறை வகைக்கெழுச் செயலியெனவும் 
கொள்ளலாம் . 


முக்கிய குறிப்பு : Dy என்பதை ஒரு பெருக்கலாகக் கொள்ளக் 
கூடாது . D என்பதற்குத் தனி பொருள் ஏதுமில்லை . D ஒரு 
சார்பின்மேல் இயங்கும் போதுதான் , பொருள் , பெறுகிறது . 
எடுத்துக்காட்டாக , D ( sin x ) 


9 


- 


COS X 


சமன்பாடுகள் 


153 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


dry 
dxn 


dn- y 

dn -3y 
+ ay 

+ a2 


இப்போது 


+ 


dxh - 1 


dxn - 2 


dy 


+ tn - 1 


+ day 


0 


என்ற சமன்பாட்டை 

Dry + ay Dr - ly + a , Da - ey + ... + anal Dy + azy = 0 
அல்லது ( Dr + a Dr - 1 + a , Dr - 2 + .... ... 

+ an - 1 D + aa ) y = 0 
அதாவது f ( D ) ] = 0 என்று எழுதலாம் . 
இங்கு f ( D ) = Dr + a Dn - 1 + + an - 1 D + a .. 


f ( D ) என்பது ஒரு தொடர்ச் செயலியை ( group operator ) க் 
குறிப்பிடுவதாகக் கொள்ளலாம் . 


5 45 . வகையீட்டுச் செயலி D ஐப் பற்றியத் தேற்றங்கள் 

D என்ற வகையீட்டுச் செயலி பல விஷயங்களில் ஒரு இயற் 
கணிதக்குறி ( algebraical symbol ) போல் , இயங்குகிறது . இயற் 
( கணிதத்தில் முக்கிய விதிகள் பின்வருமாறு : 

( 1 ) m ( a + b ) = ma + mb பரவு விதி (distributive law ) 
( 2 ) ab 

bu மாற்று விதி ( commutative law) 
( 3 ) am • ar = am + n அடுக்குக்குறி விதி ( index law ) 


- 


- 


இப்போது D ( u + :) Du + Dv 
Dm Dru 

Dm + ru ( ma , n + முழு எண்கள் ) 
என்ற முடிவுகள் நமக்குத் தெரியும் . ஆகவே , மேற்கண்ட விதி 
களில் ( 1 ) , ( 3 ) இவைகளுக்கு D என்ற குறி பொருத்தமாயிருக் 
கிறது . 

மேலும் D ( ku ) = } Du ( இங்கு k ஒரு மாறிலி ) . 


ஒரு மாறிலியைப் பொருத்து . D மாற்று விதிக்கும் உட்பட்டிருக் 
கிறது . ஆகவே D ஐ இயற்கணிதக்குறி மாதிரியே கருதலா 
மென்று தெரிகிறது . 


இப்போது ( D - l ) ( D - b ) y என்ற கோவையை எடுத்துக் 

d 

d 
கொள்வோம் . இது 

1 ஐக் குறிக்கிறது . 
dx 


154 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


dy 


முதலில் 


dx 


-- 


b ஆல் -ன் மேல் இயங்கும்போது 


-- by 


என்ற முடிவு கிடைக்கிறது . இந்த முடிவின் மேல் 


- 4 ஆல் 


ch. 


இயங்கும்போது , சு (4 


- by ) --- 


அதாவது 


tiy 


- 


{ 1 + 1 ) 


+ th ) என்ற முடிவு கிடைக்கிறது . 


அடுத்து { D - ) { / - 7 ) ! என்ற கோவையையும் முன்மாதிரி 
விரித்தெழுதினால் , 

-- { a - 1 ) 

+ aby என்ற அதே முடிவு 
தான் கிடைக்கும் . 
மேலும் [ D ? -- ( !! -+ - th ) D --- ca ] ! 

என்ற 

கோவையின் 
dy 
முடிவும் 

- ( a -- b ) + ahy ஆகும் . 


dx2 


ஃ ( D - a ) { D - b ) = { D - b ) ( D - a ) = D- -- (a + b ) D -- ab . 
மேற்கண்ட மூன்று தொடர் செயலிகளும் ; என்ற ஏதாவது சார் 
பின்மேல் இயங்கும் போது , கிடைக்கின்ற முடிவுகள் ஒன்றேதான் , 
ஆகவே ஒரு தொடர் செயலி , ஒரு சார்பின் மேல் இயங்கும் போது , 
D ஐ ஓர் இயற்கணிதக்குறி மாதிரி கருதி , அந்தத் தொடர் 
செயலியை காரணிகளாகப் பிரித்து , எந்த வரிசையிலாவது 
அந்தக் காரணிகளைக்கொண்டு சார்பின்மேல் இயங்கலாம் . 

மேற்கண்டதில் a , b முதலியவைகள் மாறிலிகளென்பதை 
அறியவேண்டும் . 


846 . 


dxi - 1 


in- * + 


dry < n - 1 } 
dxn 

+ € n - 1 + n } = 0 
என்ற நேரிய சமன்பாட்டின் தீர்வு : 
$ 44 - ல் விளக்கிய படி , 

விளக்கிய படி , கொடுத்துள்ள சமன்பாட்டை D 
குறியை உபயோகித்து , 

( Dr + apr - 1 tly { } n - 2 + an - 1D + tn ) } = 10 
அல்லது f ( D ) } = 0 

( 1 ) 
என்று எழுதலாம் . 

இங்கு f ( D ) = Dr + !! | Dr - 1 + - an – D + 4 ( 2 ) 
என்ற தொடர் செயலியைக் குறிப்பிடும் , D- ல் ?? படியுள்ள ஒரு 
பல்லுருப்புக் கோவையாக f ( D ) இருக்கிறது . இயற்கணித விதி 


- 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன் பாடுகள் 


155 


ஏ a 


களுக்கு D இணங்கியிருப்பதால் , f { D ) ஐப் பொதுவாக 11 ஒருபடிக் 
காரணிகளாகப் பிரிக்கலாம் . 


f { D ) = ) 


( 3 ) 


.. 


மூலங்க 


என்ற இயற் கணித சமன்பாட்டுக்கு 1171 , in2 , 
ளென் றால் , 

f ( D ) = : D 11 ) { ! ) - | ?, ) ... { D - man ) 


( 4 ) 


ஆகவே சமன்பாடு ( 1 ) இப்போது , 

( 

( D - 111 1 ) ( D - 3 , ) ... ( D - ma ) y = 0 ... 
என்றாகும் . 


( 5 ) 


இப்போது ( D - ma } } 

( 6 ) 
என்ற முதல் வரிசை சமன்பாட்டின் தீர்வு y == } n என்று கொள் 
வோம் . 


இந்தத் தீர்வை ( 6 )-ல் பிரதியிட்டால் , 

( D - ma ) In 0 
என்ற பொருத்தம் கிடைக்கிறது . 


( 7 ) 


t 


( 7 ) -ன் இரு புறமும் ( D -- 127 ) ( D 

131 , ) 

( 1 ) - 112n - 1 ) 
என்ற தொடர் செயலியால் இயங்கினால் , 
( D - ml ) ( D - 111 , ) ... ( D - fian - 1 ) { D - min ) ) n 

( D -- 11 ) ) ( D - 111 , ) ... { D - mn- ) 0 
= 0 என்று கிடைக்கிறது . 


- 


O 


அதாவது f ( D ) } n 


- 


( 8 ) 


( 1 ) ஐயும் ( 8 ) ஐயும் ஒப்பிட்டுப் பார்த்தால் , y = yn என்ற தீர்வு 
சமன்பாடு ( 1 ) ( அல்லது ( 5 ) ] - க்கும் பொருத்தமென்று தெரிகிறது . 
அடுத்து , சமன் பாடு ( 6 ) ஐ விரித்தெழுதினால் , 


- 


( 9 ) 


737n l = 0 


5.4 


d ! 

dx 
என்றாகும் . 


இது ) -ல் முதல் வரிசை நேரியச் சமன்பாடு , 


- | in dx 


--mn X 


-- 


தொகையீட்டுக் காரணி 


( 


156 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- tnx 
( 9 ) ஐ e ஆல் பெருக்கினால் , 


imax 


4. (ve - *- *) 

ye = 


= 0 x e 


= 0 


தொகையிட்டால் , 


mnx 


} e 


fosod 


dx = c . ( மாறிலி ) 


mnx 
y = cne 


( 10 ) 


innx 
[ ( 10 ) -ல் வலப்புறத்திலுள்ள ca e என்ற சார்புதான் yn 
என்று முன்பு வைத்துக்கொள்ளப்பட்டது ) 


( 10 ) -ல் உள்ள தீர்வு சமன்பாடு ( 1 ) -க்குப் பொருத்த 
மாகும் . 


இப்போது ( 4 ) -ல் உள்ள தொடர் செயலியின் காரணிகளை 
எந்த வரிசையிலும் எழுதலாயாதலால் , 


என்பவற்றின் 


( D - iny ) y = 0 , ( D - 12 ) y 

( m , ) = 0 , 
தீர்வுகளும் ( 1 )-க்குப் பொருத்தமானவை . 


, 


mix 

mzx | 
அதாவது } = cle y = Cze 

முதலியவை 
சமன்பாடு ( 1 ) -க்குத் தனித்தனியே பொருத்தமானவை . 


. 


8 43 - ல் விளக்கியபடி , 


M1X 
y = Cle 


M ? , X 
+ Cze 


Max 
+ ... + cne 


( 11 ) 


... , Inn 


என்பது 

( 1 ) -ன் பொதுத் தீர்வாகும் . இதில் n மாறிலிகள் 
( c1 , C2 > cn ) உள்ளன . 117 1 , 1712 , 

முதலியவை 
f ( D ) = 0 என்ற இயற்கணித சமன்பாட்டின் மூலங்களாகும் . 
f ( D) = 0 என்பதற்கு 

சமன்பாடு ( auxiliary 
• equation ) என்று பெயர் . 


துணைச் 


-- 


- 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


15.7 


சமன்பாடுகள் 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


- 


ady 
dx2 + 10 


- 8y = 0 


dx 


கொடுத்துள்ள சமன்பாட்டை D குறியீட்டை உபயோகித்து , 

( 3D ? + 10D - 8 ) y = 0 என்று எழுதலாம் .. 
துணைச் சமன்பாடு 

3D2 + 10 - 8 O 
SD2 + 12D 2D 8 0 
3D ( D + 4 ) | 2 ( D + 4 ) 
( D + 4 ) ( 3D - 2 ) = 0 

2 
. D - 4 , 

3 


- 


- 


: 546 - ல் சொல்லியபடி , m1 


4 , me 


கல 


-- 


- 


4x 


celos 


- 3 


} = Cle 


+ c , e 


என்பது தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

( D3 + 2D2 


5D - 6 ) 


0 


துணைச் சமன்பாடு f ( D ) = D + 202 


5D - 6 = 0 


. 


- 


D 1 என்று பிரதியிட்டால் , 

f ( D ) = - 1 + 2 + 5 -- 6 : - 7 + 7 = 0 
D + 1 என்பது f ( D ) - ன் காரணி . 
D + 2D 5 ) --- 8 ( D + 1 ) ( D ? + D - 6 ) 

( D + 1 ) ( D + 3 ) ( D - 2 ) 
சமன்பாடு ( 1 ) + 1 ) ( D + 3 ) ( D - 2 ) = 0 
என்றாகும் . 
.. D = -1, -- 3 , 2 

Ae- x + Be - 5x + Cex என்பது தீர்வாகும் . 


துணைச் 


- 


-யை 


158 


பயன்படுமுறை வகைகெழுச் சமன் பாடுகள் 


எடுத்துக்காட்டு 3 : 


1 = 0 எனும்போது x == 


0 , 


dx 
tt 


- 


என்ற 


நிபந்தனைக் 


குட்பட்டு 


dx 
at 


+ 23 


- 


0 என்ற சமன்பாட்டின் தீர்வு 


காண்க . 


இங்கு 1 சார்பில் மாறி , x சார்புடை மாறி . 


d 
dt 


* 


D என்றால் , கொடுத்துள்ள சமன்பாடு 


( D2 


31) + 2 ) x = 0 என்றாகும் .. 


துணைச்சமன்பாடு D2 


3D + 2 


- 


( D - 1 ) ( D - 2 ) 


0 


D = 1 , 2 . 


. 


... 


( 
1 
) 


என்பது பொதுத் தீர்வாகும் . 


- 


( 2 ) 


dx 
( 1 )-லிருந்து , 

Ae : + 2Bet 

dt 
0 எனும் போது x = 0 . 


1 


- 


ஆகவே இந்த மதிப்புகளை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


- 


( 3 ) 


0 A + B 

dx 
1 = 0 எனும்போது 


-- 


இந்த மதிப்புகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


4 = A + 2B 


.. 


( 4 ) 


( 3 ) ; 4 = B 


( 3 )-லிருந்து , A 


B 


- 


A , B இவற்றின் மதிப்புகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 

4e + 42 . 


நாறிலி குணகங்களுடன் கூடிய .. 


சமன் பாடுகள் 


159 


... 


பயிற்சிகள் 24 


ன் காண்க : 


2 * 


- 





- 


21 . 
M. 


- 


- 12) 


- 


17 " } 


- 


( B. E. 59 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 


5 . 


- 


dx.3 


6 


dra 


dy 


+ 12y 


d ; 


* + 231 


dy 


+ 15 } = 0 


dv 


+ ( ! -- 11 ) 


+ (aby 


O 


dx2 


காக 


- 


* 47 . வகைக்கெழுச் சமன்பாடும் துணைச் சமன்பாடும் : 

வலது புறம் பூச்சியமாகவுள்ள மாறிலி குணகங்களுடன் கூடிய 
நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு f ( D ) ! 0 என்பதின் தீர்வு 
காக, 

அதற்குகந்த இயற்கணித சமன்பாடு f ( D ) = 0 
என்பதை எழுதிக் கொள்ளவேண்டும் . இதற்கு துணைச் சமன்பாடு 
எனப்பெயர் . இதனுடைய மூலங்களிலிருந்து கொடுத்துள்ள 
வகைக் கெழுச் சமன்பாட்டின் பொதுத் தீர்வை அமைக்கலாம் . 
துணைச் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மைக்குத் தகுந்தாற்போல் , 
வகைக்கெழுச் சமன்பாட்டின் பொதுத் தீர்வு அமையும் . 

46 - ல் துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யெண்களாக 
ஷம் ஒன்றுக்கொன்று வெவ்வேறான தாகவுமிருப்பதாகக் கொள்ளப் 

அவைகள் 171 , ! 12 . ..... man என்றால் , 


R 


+ | 

re . + ce 


என் பது 


பொதுத் தீர்வாகும் . 


160 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இனி , துணைச் சமன்பாட்டின் மூலங்களுடைய மற்றத் தன் 
மைக்குத் தகுந்தாற்போல் , வகைக்கெழுச் சமன் பாட்டின் தீர்வு. 
அமையும் விதத்தை ஆராய்வோம் . 


8 48. துணைச் சமன்பாட்டின் மூலங்களில் சில மெய்யெண் 

களாகவும் சமமானவைகளாகவும் இருந்தால் வகைக்கெழுச் 
சமன்பாட்டின் தீர்வு : 

f ( D ) = 0 என்ற துணைச் சமன்பாட்டின் 131 , me , .... 
என்ற n மூலங்களில் m1 , m , இரண்டும் சமமென்று கொள்வோம் . 
அதாவது me = mi • 


... MR 


946 - ல் ( 11 ) -ல் குறிப்பிட்ட பொதுத் தீர்வு இப்போது , 


mix 
y = Cre 


mix insx 
+ Cze - + - c3e + 


+ cne 


என்றாகும் . தோற்றத்தில் இதில் 1 , 2 , ... Ca என்ற n மாறிலிகள் 
இருந்தாலும் , அவைகளெல்லாம் மாறானவையல்ல . 


y = (c1 + c , ) en1x 


ஆகவே 


- 


மேற்கண்டதைச் சுருக்கினால் , 

177g . 

Flax ) 
y c 

+ cs e -- + cne 
இதில் c + 2 - க்குப் பதிலாக A என்ற ஒரு தனி மாறிலி பயன 
ளிக்கக் கூடியது . 

mlX m13X 

111nX 
+ cse 

+ + cne என்பதுதான் 
தீர்வு . இதில் n - 1 மாறிலிகள் அடங்கியிருக்கின்றன . 
இது பொதுத் தீர்வாகாது ... 
f ( D ) y = 0 என்ற சமன்பாட்டை , 

( D - my ) ( D - ma ) ... ( D -- mn ) y 
என்று எழுதலாமென்று ஏற்கெனவே அறிந்தோம் . 1119 == 2 
என்ற நிலையில் , வகைக்கெழுச் சமன்பாடு , 
( D - } } } ] ) ( D --- mag } ( D - inn ) ! 

inn ) y = 0 என்றாகும் . 
இதில் ( D - my ) , 

( 1 ) : 
என்ற கிளைச் சமன்பாட்டின் தீர்வை இப்போது நாம் ஆராய்ந்தால் 
போதுமானது . 
சமன்பாடு ( 1 ) ஐ , 
( D - my ) ( D - mi ) y = 0 

( 2 ) 
என்று எழுதலாம் . 


மாறிலி குணகங்களுடன் கூடிய --... 


சமன்பாடுகள் 


161 


( 3 ) 


-- 


இதில் 

( D - my ) y | 
எனக் கொள் வோம் , 


( 3 ) ஐ ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 

( D -- my ) u = 0 


( 
4 
) 


( 4 ) -ன் தீர்வு 46 - ல் ( 9 ) வது சமன்பாட்டில் விளக்கியபடி , 


myx | 


( 2e 


{ 5 ) 


- 


... 


ஆகும் . 


u- ன் இந்த மதிப்பை ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


( D - my ) y = cse 


( 6 ) 


dy 

ml ) X 
.. 

na } = Cze 
dx 
இது y- ல் நேரியச் சமன்பாடு . 


-m ; * ஆல் ( 6 ) ஐப் பெருக்கினால் , 


தொகையீட்டுக்காரணி 


e 


mix 
( 2e 


-in ] x 


- 


4. ( ye - " * ) - 


e 


தொகையிட்டால் , 


- 


M1X 


ye 


= c + [ c , dx = c + c x . 


y = ( c1 + c x) emx 


inx 
ஆகவே , ce ( என்பதற்குப் பதிலாக , பொதுத் 

m | x 
தீர்வில் ( 1 + cex ) : என்ற பகுதி இடம் பெறுகிறது 


ஃ 


முழுப் பொதுத் தீர்வு 


16 . 


m X 
y = ( cy + c , x ) e 


+ ( 3e 


+ 


Panx 
tine 


என்ற 


ஒன்றுக்கொன்று வெவ்வேறான 


இதில் C. c ,. ... 
n மாறிலிகள் உள்ளன . 

ப.வ. ச .-- 11 


1262 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இவ்வாறே , ஒரு துணைச்சமன் பாட்டில் . மூன்று மூலங்கள் 
M1 ml , m1 என்று சமமாக வரும்போது , அதற்குத் தகுந்தபடி 
mix 
2 ( c1 + c x + ( gx ) என்ற பகுதி , பொதுத் தீர்வில் இடம் 
பெறும் . 


பொதுவாக , தணைச்சான் பாட்டில் " மூலங்கள் 

m , my 
என்று சமமாக வரும்போது . அதற்குத் தகுந்தபடி , 


77 | X | 

( ( 1 + c x + ( gr * + 
பொதுத் தீர்வில் இடம் பெறும் . 


+ cral- ) 


என்ற 


பகுதி 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காணக : 

( D2 


6D + 9 ) y = 0 


துணைச்சமன்பாடு D ? 

6D + 9 = 0 
( D - 3 ) ( D 3 ) = 0 

D 3 , 3 ( சமமான மூலங்கள் ) 
3.x 
e ( A --- Bx ) என்பது தீர்வாகும் . 


- 


- 


எடுத்துக் காட்டு 2 : 


ர்வு காண் : : 


dy 


9 


d y 
clx2 


dx + 


4y = 0 . 


கொடுத்துள்ள சமன் பாடு 
( LA 

902 


11 ) 


4 ) y = 0 


துணைச்சமன்பாடு 

f ( D = D4 | 


D3 


9pe 


11D- 4 = 0 


1 என்று பிரதியிட்டால் , 
1 ( -- 1 ) 1 --- 1 - 9 + 11 - 4 = 13 

1 ) + 1 என்பது f { D ) - ன் ஒரு காரணி . 


- 


13 = 0 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


163 


504 


ஃ f ( D ) = ( D -- 1 ) { DS 202 7D - 4 ) . 

{ D + 1 ) ( D + 1 ) ( D2 3D - 4 ) 

( D + 1 ) ( D + 1 ) ( D + 1 ) ( D - 4 } 
துணைச்சமன்பாடு ( D + 1 ) { D --- 1 ) ( 1) +- 1 ) ( D -- 4 ) = 0 
1 , 

1 , 4 


1 , 


இதில் மூன்று மூலங்கள் 1 ஆகவும் , நான்காவது மூலம் 
வேறாகவுமிருக்கின் றன . 

4x 
( c1 + cax + cg.x " ) + ( 4 e என் பது தீர் 
வாகும் . 


பயிற்சிகள் 25 


தீர்வு காண்க : 


d y 


dy 
dx 


+ y = 0 


dx* 


d y 


dy 
2a 

dx 


+ a v = 0 


2 


dx 


3 . 


ப 


( DS 
d y 


3D + 3D - 1 ) y = 0 

d y 
8 dre 

+ 4y = ) 


4 . 


das 


5 . 


dex 
dx 


+ 


dy 
dx 


dx2 


dev 


dey 


6 . 


+ 


(dy 
5 

dx 


+ 3y = 0 


d . 3 


dx 


diq 


7 . 


. 


+ R 


di2? 


4- என்றால் 


da 1 

L 
di + q = 0 ; Re 

C 
( B..E . 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


$ 49 . 


துணைச்சமன்பாட்டின் மூலங்களில் சில , கற்பன எண் 
களாக இருந்தால் , வகைக்கெழுச் சமன்பாட்டின் தீர்வு : 
f ( D ) = 0 என் 

ற துணைச் சமன்பாட்டின் 

குணகங்கள் 
{ ay . ds . ... 

என்பவை ) மெய்யெண்களாக இருப்பதால் , அதனு 
டைய மூலங்களில் சில கற்பனை எண்களாக இருப்பின் , அவைகள் 
இணைக் 

கற்பனை யெண்களாக ( conjugate imaginary numbers ) 


184 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


அமையவேண்டும் . ஆகவே m ) , m ,, -- . , mp என்ற மூலங்களில் 
my , m9 கற்பனை யெண்களென்றால் , my a + it . ma , = at - i3. 
என்ற அமைப்பில் இருக்கவேண்டும் . இங்கு = V 

- 1 ; d , 3. 
டெய்யெண்கள் . ma , m2 இவைகள் வெவ்வேறாக இருப்பதால் , 
846 - ல் கூறியபடி , 


max 

imgx 
y = cle + cse ++ cs e + 

... + ( ne 
என்பது பொதுத் தீர்வாகும் . 

இதில் my , me சம்பந்தப்பட்ட பகுதியைமட்டும் எடுத்துக் 
கொண்டால் , 


dx 


= cedx i3x 


- 


.e - iBx 


mix mex 
c1e 

+ ( ze 

( c + iB ) x 
= ce 

+ cze 

( d - iB ) x 
ce 

i Bx 
+ Cze 
( cos Bx + i sin Bx) + coedx 

( cos Bx - i sin Bx ) 
( : i0 

= cos 9 + i sin 0 ஆய்லர் தேற்றப்படி ) 
edx 

cos Bx ( c , + c ) + edx sin Bx . i ( c , - c , ) 
dx ( A cos sx + B sin Bx ) 

c1 + c , = A , i ( c1 - ( 2 ) = B என்று A , B இரு. 


creas 


- 


-- 


[ cs + c = 4, 


புதிய மாறிலிகளைப் பயன்படுத்தி 


max 


v = ed 


( A cos Bx + Bsin Bx ) + © semix 


+ 


+ ( ne 


என்பது முழு பொதுத் தீர்வாகும் . 

இதில் A , B , 8 , ... , என்ற ஒன்றுக்கொன்று வெவ்வேறான 
n மாறிலிகள் உள்ளன . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

d y . 
+ 
dx 


ay + y = 0 


dia 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


சமன்பாடுகள் 


165 


கொடுத்துள்ள சமன்பாடு , 

( D * + D + 1 ) y = 0 


துணைச்சமன்பாடு , 

D2 + D + 1 = 0 


1 = 1 


- 


D 


1 + i v3 

2 


1 


1 


AS 


--- 


= 


a + is 


2 


1 


13 


-- 


. 


B 


2 


2 


1 
2 


( A cos , 


x + B sini 


-- 


* ) 


என்பது தீர்வாகும் . 


எடுத்துக்காட்டு 2 
தீர்வு காண்க : 

dey 


dy 


d y 
dx 2 


- 


- 8y = 0 


dxs 


கொடுத்துள்ள சமன்பாடு , 

( D8 2D2 + 4D - 8 ) y = 0 


- 


துணைச்சமன்பாடு , 

DS 2D3 + 4D 8 
D2 ( D -- 2 ) + 4 ( D - 2 ) = 0 

( D - 2 ) ( D2 + 4 ) = 0 
D = 2 ; Da 

D2 = 


D2 


4 - லிருந்து , D = + V - 4 

+ 1 - 4 = 1 2i 


D = 2 , 0 + 2i , 0 


2i என்பவை மூலங்கள் 


2 * 


+ e ° • x ( B cos 2x + Csin 2x ) 


y = 4 e 


- 


2x 


-- 


Ae 


+ B cos 2x + C sin 2x என்பது தீர்வாகும் . 


166 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 26 


தீர்வு காண்க : 

1 .. ( D2 


2D + 2 ) y == 0 


2 .. 


+ 25 


* 


dr2 


dx 


3 . 


dy 
21 

dx 


+ - { A2 + 2 ) y 


dx2 


( B. E. 57 , சென்னைப் பல்கலைக்கழகம்) 


div 


+ y 


- 
ச 


- 


-- 


- 


5 . 


பா 


0 , y = 2 ; 
dx ? 
? 

2 என்ற நிபந்தனைகுட்பட்டு 
( D2 -- 16 ) ) 

0 
( D3 - + D2 2D + 12) y = 0 
( D8 + 7 D2 - + 16D -- 10 ) y = 0 
dy 

- | 
dx2 

4y = 0 


6 . 


- 


7 . 


dev 


8 . 


+ 8 


- 


dx4 


9 . 


m * y = 0 


dx4 


de y 


10 . 


- 
- 


0 


dx+ + my 


day 


11 . 


* + 13 


dk4 + 13 


+ 36y = 0 


dre 


y " ( x ) + 4y " ( x ) + 13 ! ( x ) = 0 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
y " ( x ) + 2y " ( x ) + 4y ( x ) + 8y 0 

( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


13 . 


- 
- 


50. துணைச்சமன்பாட்டின் மூலங்களில் சில . கற்பனை பெண் 

களகவும் , சமமாகவுமிருந்தால் வகைக்கெழுச் சமன்பாட்ட 
டின் தீர்வு : 


-- 


f ( D ) 0 என்ற தணைச்சமன்பாட்டின் 

m , mer 
என்ற மூலங்களில் my m , இரண்டும் இணைக்கற்பனையெண்களாக 

ol + iB , m , = d - iB என்றட்டி இருக்கட்டும் . மேலும் 


M ) 


- 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


சமன்பாடுகள் 


167 


mg = my • 117 4 = m , என்றும் இருச்சட்டும் . அதாவது m , m2 ; 
mz . m , என்ற இரு சோடி சமமான மூலங்களிருப்பதால் , 
548 - ல் விளக்கியபடி , 

F77 | X | 
தீர்வு y == ( ey + ex ) 2 


+ (cs + car ) emax 


177 , 


--- ( e 


--- ... -- ( 


ஆகும் . 


இதில் m ?! • m , சம்பந்தப்பட்ட பகுதியைமட்டிலும் u என்று 
எடுத்துக்கொண்டால் , 


Tex + cpx) { d + ish 


+ (cs + Car ) 2 ( d - iB ) x 


= *[ 6 


( 1 + c x } { cos Bax - + i sin B.x ) 


+ ( ( s + cyx ) ( cos Bx - i sin Bx ) 


3 :)) 


dx 


cos Bx { ( c ; + c ) --- ( c , --- 4 ) x } 


+ i sin Bx { fe ? 


- 


ச 


( 4 ) x } 


) 


இதில் ( + ( S = 

B. ic - , ) = C , 
i ( c , -- ( 4 ) = D என்று நான்கு புதிய மாறிலிகளை பிரதியிட்டால் , 


= or 


- 


[ [ A 


+ . Bx ) cos Bx + { C + Dx ) sin Br ] 


( 4 + Bx ) cos Bx + - { c + Dx ) sin gr ] 


.. 


mrnX 


--- 


என்பது பொதுத் தீர்வாகர். இதில் 4 , B. C. Dr s . * என்ற 
ஒன்றுக்கொன்று வெவ்வேறான 12 மாறிலிகள் உள்ளன . 


எடுத்துக்காட்டு : 
தீர்வு காண்க : 


+ ! !! == { ) 


கொடுத்துள்ள சான்பாடு , 

( D4 + SD2 -- 16 ) x == ( ) 


168 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தணைச் சமன்பாடு , 

D4 + 8D2 + 16 = 0 
( D2 + 4 ) ( D2 + 4 ) = 0 
D2 = - 4 , -- 4 


* . D = + 1 - 4 , + - -4 


= 0 + 2i , 0 + 2 ) 


மூலங்கள் கற்பனை யெண்களாகவும் , சமமாகவுமிருக்கின்றன . 


1 . 


* 50 ஐப் பயன்படுத்தி , 

Ox| 
e [ ( A + Bx ) cos 2x + ( c + Dx) sin 2x ) 

( A + Bx ) cos 2x + ( C + Dx ) sin 2x 
என்பது தீர்வாகும் . 


- 


பயிற்சிகள் 


27 


தீர்வு காண்க : 

1. ( D * + 2D2 + 1 ) y == 0 
2. ( D4 + 4D3 + 8D2 + 8 D + 4 ) y = 0 


3. ( D4 + 2D3 + 3D9 + 2D + 1 ) y = 0 


851 . வலது புறம் பூச்சியமில்லாமல் , x- ன் சார்பு X உள்ள ஒரு 
நேரிய சமன்பாட்டின் தீர்வு : 

dy 
தெளிவிற்காக , 

+ cy = X 
dx2 

dx 
என்ற சமன்பாட்டை முதலில் எடுத்துக் கொள்வோம் . 


dev 


+ 5 


இதில் a , b , c மாறிலிகள் X , x- ன் சார்பு . 


(12 / 


முதலில் 


u 


Sr. 


( 2 ) 


-- b 
dda2 

+ ( y = 0 

dx 
என்ற சமன்பாட்டின் தீர்வைக் காண்போம் . 


இகற்சத் தகுந்த துணைச் சமன்பாட்டை எழுதி , 46. 49 , 
849 இவற்றில் குறிப்பிட்ட ஒருவகைப் பிரகாரம் ( 2 ) -ன் தீர்வு 
காண இயலும் . 


- 


169 . 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


சமன்பாடுகள் 


Y 


V 


-- 


( 3 ) என்பது ! 2 ) -ன் தீர்வாகக் கொள்வோம் . 


Y என்ற சார்பில் இரு மாறிலிகள் கட்டாயமாக இடம் பெறும் . 


- 


d ? Y dY 

+ c Y = 0 

0 
dx2 

dx 


+6 


( 4 ) 


அடுத்து , y = u என்ற சார்பு ( 1 ) -ன் ஒரு சிறப்புத் தீர்வாக 
( parlic : lar integral ) இருக்கட்டும் . அதாவது u என்பது யாதொரு 
மாறீலிகளுமில்லாமல் சாதாரணமாக ( 1 ) -க்குப் பொருத்தமாயுள்ள , 
x அடங்கிய ஓரு சார்பு . 


( 1 )-ல் y = u என்று பிரதியிட்டால் , 
du du 

+ cu = X 
dx 


( 5 ) 


+6 


dx2 


( 4 ) , ( 5 ) இவைகளைக் கூட்டினால் , 
d2 

d 
( Y + ti ) + b ( Y + u ) + c { Y + !! ) = X ... ( 6 ) 

dx: 


dx² 


( 1 ) , ( 6 ) இவைகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் , 

y = Y + u என்பது சமன்பாடு ( 1 ) -க்குப் பொருத்தமாகத் 
தெரிகிறது . Y- ல் இரு மாறிலிகள் இருப்பதாலும் , ப - ல் மாறிலி 
யொன்றும் இல்லாததாலும் Y + 2 - என்பதில் இரு மாறிலிகள் 
கட்டாயமாக உள்ளன . 


என்பது 


சமன்பாடு 


( 1 ) -ன் பொதுத் 


y = Y + u 
தீர்வாகும் . 


அடுத்து , பொதுவாக 
dny 

dr - 1y 
dxn 


an - 2 ) 


d v 


- 


-- as 


+ d ) 


+ 


--- an - 1 dx 


for any 


X 


dxn - 1 


dan - 2 


( 7 ) 


ஓம் . 


அதாவது f ( D ) y = x 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . 


-- 


முதலில் f ( D ) y 0 
என் 

ற சமன்பாட்டின் பொதுத் தீர்வு y 


( 8 ) 
Y எனக் கொள்வோம் . 


-- 


Y- ல் 11 மாறிலிகள் அடங்கியிருக்கும் . 


170 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


y 


- 


Y என்பது ( 8 ) - க்குப் பொருத்தமாக இருப்பதால் , 

f : D ) Y = () ... 


( 9 ) 


அடுத்து யாதொரு மாறிலி களுமில்லாமல் , 

y == u என்ற சார்பு ( 7 , -ன் சிறப்புத் தீர்வாக இருக்கட்டும் . 


* f ( D ) u = x 


{ 10 ) 


( 9 ) , ( 10 ) இவைகளைக் கூட்டினால் , 

f ( D ) ( Y + !! ) = X 


-- 


( 7 ) . ( 11 ) இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் , 

y = Y -|- u என்ற சார் ( 71- க்குப் பொருத்தமாக இருக்கிறது . 
மேலும் Y- ல் n மாறிலிகளிலி ருப்பதாலும் ப - ல் யாதொரு மாறிலியு 
மில்லாததாலும் , 

Y + ! 

என்பதில் - மாறிலிகள் கட்டாயமாக 
ள்ளன . 
y Y + u என்பது சமன்பாடு 

( 7 ) -ன் 

பொதுத் 
தீர்வாசம் . 

ஆகவே சமன்பாடு ( 7 -ன் தீர்வை . இரு பகுதிகளாகக் கண்டு 
பிடிக்கிறோம் . முதலில் y = Y என் ) சார்பு சமன்பாடு ( 8 ) -ன் 
பொதுத் தீர்வாகும் . சமன்பாடு ( 7 ) ஐ வலப் புறத்தில் பூச்சியம் 
வைத்து அமைத்தால் . சமன்பாடு ( 5 ) 

கிடைக்கும் . 
( ! 3 )-க்கு ஓடுககிய சமன்பாடு ( reduced eq nation என்று பெயர் . 
இதனுடைய தீர்வை , அதாவது , Y ஐ 546 , 48. 849 - ல் குறிப் 
பிட்ட முறைகளில் கண்டுபிடிக்கலாம். அடுத்து . சமன்பாடு 
( 7 ) க்கு y = u என்ற சிறப்புத் தீர்வை நாம் கண்டுபிடிக்க 
வேண்டும் . இரண்டையும் கூட்டினால் , y = Y + u என்று முழு 
பொதுத் தீர்வு கிடைக்கும் . 


ஆக வ 


Y என்பதைத் துணைத் தீர்வு ( complementary function ) என்று 
u என்பதை சிறப்புத் தீர்வு ( particular integral ) என்றும் குறிப்பிடு 
வோம் . 


52. ஒரு வகைக்செழுச் சமன்பாட்டின் சிறப்புத் தீ வைப்பற்றி 
நன்கு அறிந்து கொள்ள , சில எடுத்துக்காட்டுகள் பயனளிக்கும் . 

dy 

10x -- 15 
dr 

d.x 
என்ற சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் . 


dey 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


+ GD 


-க்குப் பதிலாக ( 1 ) -ல் , மாறிலிகள் இல்லாத ஒரு சார்பை 
பிரதியிட்டு , பொருத்தமிரும் பின் , அந்த சார்பு ( 1 :-ன் 

ஒரு 
சிறப்பத் தீர்வாகம் , 

இங்கு | ( .x -- 5 என்ற 

சார்பு 
( 1 ) -க்குப் பொருத்தமாயிருக் கிறது . 
என்பது ( 1 } -க்கு சிறப்புத் தீர்வாகும் . இதில் ஒரு மாறிலியுமில்லை 
என்பதைக் கவனிக்கவேண்டும் . 


- 


a " 


( 


dy 
dx 


--- 


அடுத்து 


- By == e2x 


2 


de 


2x 


என்ற 


சமன்பாட்டை எடுத்துக்கொள்வோம் . இதற்கு 3 

20 
என்பது சிறப்புத் தீர்வாகும் . இதை கண்டு பிடிப்பதற்கு , வலப் 
புறத்தல் ex இருப்பதாலும் 2x-ன் வகைக் cெழுக்கள் 22 X 
ஏதாவதொகு மா றலியாக அமைவத : லும் , 
என் பதை ( 2 ) -ன் சிறப்புத் தீர்வாகக் கொள்வோம் 


2 - 1e2x 


( 3 )-லிருந்து 


242 


4Ae2x 


இவற்றை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


4Aex + 5 x 21x -- 6Ae3x 


20 Aex 


- 


e2x 


Hai 


1 


204 - 1 


அல்லது A 


1 


{ 3 )-லிருந்து y === 


ex என்பது சிறப்புத் தீர்வாகும் . 


20 


துணைத் தீர்வு கண்டுபிடிக்கும் முறை முன்பு விளக்கப்பட்டது . 
இனி பின் வரும் பகுதிகளில் சிறப்புத் தீர்வைக் காணும் முறை 
களை ஆராய்வோம் 


$ 53. தலைகீழ் வகையீட்டுச் செயல் 


The inverse operation ) ) 


1 


D என்ற வகையீட்டுச் செயலி . ஒரு சார்பின் மேல் இயங்கினால் , 
அந்த சார்பின் வலைக்கெழு கிடைக்கும் . என்பதை தலை கீழ் 
வகையீட்டுச் செயலியாகக் கருதுவோம் . அதாவது , D என் ற 
செயலி ஒரு சார்பின்மேல் இயங்கிக்கொடுக்கும் முடிவுக்கு எதிரான 


1 


172 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


முடிவை 


1 


என்ற செயலி அதே சார்பின் மேல் இயங்சம்போது 


1 
கொடுக்கும் . ஆகவே என்றால் தொகையிடல் என்று பொரு 

D 
ளாகிறது . 


Du என்றால் 


d 
dx 


( u ) என்றும் , 


L ( u ) என்றால் , [ uds 


1 


என்றால் 


இருமுறை 


என்றும் கொள்ளலாம் . இவ்வாறே , 
தொகையிடல் என்று ஆகிறது . 


- 


- 


எடுத்துக்காட்டாக , 

D ( x ) 

5x 
D ? ( x ) = 20x 


J ( x ) = [ x" dax = * 
- ( x " ) = [ [ x*(cdx ) = [ X dx = - ; 


1 


Da 


இப்போது , 

, 
1 


D2 ( x ) = 


--- ( 200 ) 


2 


2 


--- 


20x3 ( dx * 


- [ 20 * 


--- 


- 


D * - * - * ( 4 ) 


--- 
* 


42 


7 x 65 

42 


-க 


D " )- ( x " ) - 


* 5 


-- 


-- D2 ( x " ) 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


173 


ஆசவே 

ஒரு 
தலைகீழ் 


சார்பின் மேல் , வகையீட்டுச் செயலியும் அதே 
வசையீட்டுச் செயலியும் சேர்ந்தாற் போல் 

எந்த 
வரிசையில் இயங்கினாலும் , சார்பு மாறாது . இதை பொதுவாக 
கீழ்வருமாறு தெரிவிக்கலாம் . 


1 


ரம் ) 


u 


f ( D ) 

f ( D ) u 
f ( D ) 

f : D ) 
இங்கு f ( D ) என்பது ஒரு தொடர் வகையீட்டுச் செயலி . 


854. சிறப்புத் தீர்வின் குறியீட்டு விளக்கம் ( Symbolic expression 

for the Particular Integral ) 


( Dr + a ) Dr - 1 + a , Dr - 2 + 


+ an - 1 D + as ) y 


படி 


X 


* ச 


( 1 ) 


- 


14 என்றால் , 


அதாவது f ( D ) y = X 
என்ற சார்புக்கு சிறப்புத் நீர்வு y 

f ( D ) u X 
என்றும் பொருந்தும் . 


- 


( 2 ) 


1 
( 2 ) -ன் இரு பக்கங்களிலும் என்ற தலைகீழ் தொடர் 

f ( D ) 
செயலியால் இயங்கினால் , 
1 

1 

X 
( D ) 

f ( D ) 


அதாவது 


t 


h 


1 
f ( D ) 


X 


4 . 


( 3 ) 


... 


( 3 ) ஐ சிறப்புத் தீர்வு u- ன் குறியீட்டு விளக்கமாகக் கருதலாம் . 
இவ்வாறு எழுதும்போது , தொடர் செயலி என்பது X- க்கு . 

f ( D ) 
முன்பு எழுதப்படவேண்டும் . 


( 3 ) ஐ u = X. என்று எழுதக்கூடாது . ஏனெனில் , 

f ( D , 
f ( D ) என்பதற்குத் தனி பொருள் கிடையாது . 


1 


- 


u 


* 


X என்று எழுதும்போது , X ஐ f ( D ) வகுத்து : 
J ( D ) 
வரும் ஈவு u . என்பது பொருள் அல்ல . u என்ற சார்பின் மேல் 
f ( D ) இயங்கினால் X கிடைக்குமென்பதை , தலைகீழ் முறையில், 


174 


ன் மறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


என்ற தொடர் டெலி - - மேல் இயங்கினால் 1 ! கிடைக்கும் 
f ( I) ) 
என்பதே 3 )-ன் விளக்கம் 


என்ற 


53. சிறப்புத் தீர்வு கடைசில தறிப்பிட்ட முறைகள் : 
| ( D ) } - Y 

சமன்பாட்டில் , -ன் அமைப்பைப் 
பொருத்து சிறப்புத் தீர்வுகள் காண சில பிரத்தியே - மான வழிகளி 
ருக்கிறன . கீழ்க்கண்ட வகைகளு 4 கிணங்க, 

சி பப்புத் தீர்வு 
காணும் முறைகளை நாம் அடுத்து வரும் பகுதிகளில் ஆராய்வோம் . 


k 
(( a ) X = x 


என்ற அமைப்பு ( k ஒரு --- முழு எண் ) 


r 


- 


( b ) * 


( d ஒரு மாறிலி ) 


( c ) X = sin c.x 

sin x அல்லது 


COS OL 


( d ) X == eax . v ( x ) | இந்த இரண்டிலும் V ( x ) ஏதேனு 


மொரு சார்பு . 


k 
S 56 . சமன்பாட்டின் வலப்புறத்தின் x ( k ஒரு + முழு எண் ) 

என்ற உறுப்புக்குத் தகுந்தபடி சிறப்புத் தீர்வு : 


k என்ற சமன்பாட்டுக்கு சிறப்புத் தீர்வு 

1 A 
f ( D ) 


TTOTA 


இந்த முடிவைக் கண்டு பிடிப்பதற்கு , 


( b) 


ஐ 


( 


f { [ )) 


அதாவது , { f { l ) } 


அடங்கிய 


இயற்கணித விதிகளின்படி .. D- ன் மேற்பட்ட படிகளில் விரித்து 
எந்தலாம் . அம் மாதிரி கிடைத்துள்ள ) , 12 . 

k 
கோவையின் உறுப்புக்களைக் கொண்டு , x " - ன் மேல் இயங்கினால் 

. 
முடிவு கிடைக்கும் . 

ஐ D- ன் மேற்படிகளில் 
f ( D ) 
விரித்து எழுதும்பேது , k படிக்கு மேலுள்ள உறுப்புகளை விட்டு 
விடலாம் , ஏனெனில் அவ்வுறுப்புக்கள் x -ன் 

_k 

மேல் இயங்கும் 
போது , பூச்சியம் தான் கிடைக்கும் . 


[r(D) ) 


1175 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன் பாடுகள் 


[r ( 0 ) - " என்பதின் விரித்தலைக் கண்டு பிடிக்க , ஈ8) புத் 


தேற்றத்தை ( binomial theorem ) உபயோகப்படுத் கலாம் . கீழ்க் 
காணு சில முக்கிய விரித் தல்களை நினைவில் கொள்ளுதல் நல்லது . 


காக 
7 


( 1 -- x) - 1 


8 


x + x + 1 + 
x + x2 


- 


1 


( 1 + x ) 


8 


* 


1 + 2x + 3x2 + 4x + 


( 1 - x) -2 


8 


--- 


- 


2x + 32 


4x2 + 


{ 1 + x 2 


- 


-- 


ச OS 


எடுத்துக்காட்டுகள் 
டுத்துக்கடாடு 1 : 
தீ சிவக கண்க : 

( D2 + D + 1 ) y = x2 


துணைத்தீவு Y ஐக் கண்டு பிடிக்க , 

( D3 + D + 1 ) Y = 0 


துணைச் சமன்பாடு , 

De + D + 1 = 0 . 


1 = 1 


4 


1 


-- 


D 


- 


2 


2 


2 


-- 


Y 





px ) 


- 


e 


A COS 


( 4cd 


x + - Bsin 


. 


- 


சிறப்புத் தீர்வு ப ஐக் கண்டுபிடிக்க , 
( D " + D +1 , u : x2 

1 
* + D + 1 


1+( + D ) 





1 + [ D + D ) 


. 


- [ +{ D+ B - 3 ) - * * 


ம 


= ( 1 - ( D + D ) + ( D + D * - ... ] x2 


--- 


- 


- 


* 2 


1 


3 ) 


- 


e 


2D + D2 ( 3 ) 
176 

பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( 1 

D - D * ) x ) இங்கு விரித்தலில் D-க்கு 

மேற்பட்ட D- ன் படிகள் தேவையில்லை 
( 1 - D ) x2 
= 1 x - D ( x ) 

2x 
ஃ பொதுத் தீர்வு y = Y -- u 

A cos x + B sin 

2 
எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 
( D * – 2D ° + 0 * ) y = x 

{ B. E. 64 , ஓஸ்மேனியா பல்கலைக்கழகம் ) 
ணைத்தீர்வு Y ஐக் கண்டு பிடிக்க , 

2D3 + D ) Y = 0 
துணைச் சமன்பாடு 

D * - 2D * + D2 0 
D2 ( D2 - 20 + 1 ) = 0 
D ? ( D - 1 ) ( D - 1 ) = 0 
D = 0 , 0 , 1 , 1 என்று இரு சோடி , சம மூலங்கள் , 

1 
( A + Bx ) + e ( C + Dx ) 

* 
= A + Bx + ( " ( C + - Dx ) 
சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 
( L4 - 2D3 + D ) u = x 

2D8 + D2 

1 
D2 ( 1 


( D4 


- 


* 


0 
e 


* 


- 
- 


( x ) 


- 


177 


சமன் பாடுகள் 


506 


.00 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


- 
போ 


- 


- 3 ( 1 -( $9 - p ) " ய 

* ( 1 + ( 2D - D")+ --) ( ) 
--- (1 + 2D ) : 
a ( x + 2 ) 

(x + 2 ) 
[ ( x + 2 ) dx 

( : என்பது தொகையீட்டுச் செயலி 
- ( ++ ==) 
- * + x 


1 


D2 


1 
D 


* 


பொதுத் தீர்வு y = Y + u 

= A + Bx + er ( c + Dx ) + 


* 


6 


1 


ஆல் x மீது இயங்க 


D2 


முக்கியக் குறிப்பு : 

u ஐக் கண்டுபிடிப்பதற்கு முதலில் 
லாம் . அப்போது , 

1 
( 1 ) 2+ D ) 


- 


--- 23+ D 


1 - 2D + D2 


1 


3 ( 

( 2 ) 
( 
--- * + ( 5 ) 


என்பது தொகையீட்டுச் செயலி 


சயல் ) 


ப.வ. ச . -12 


பயன்படுமுறை வகைகெழுச் சமன்பாடுகள் 


= ( 1 - D)- ( ) 


* 8 


( 1 + 2D + 3D2 + 4D ) 


6 


* + 2. *:* + 3 + 4 : 


x 


+ x2 + 3x + 4 


- 


AA 


இவ்வழியில் சிறப்புத் தீர்வில் 3x + 4 என்ற இரு உறுப்புக்கள் 
கூடுதலாகக் கிடைக்கின்றன . 


இட்போது , பொதுத் தீர்வு 


* 


y = A + Bx + e" ( C + Dx ) + 6 + x " + 3x + 4 

A 


13 


-- 


- 


அதாவது 


( A + 4 ) + ( B + 3 ) x + e ” ( C + Dx ) + 


8 + x2 


18 


- 


A + B [ x + e * ( C + Dx ) + 


+ x3 


{ A + 4 என்பதை A1 என்றும் B + 3 என் பதை B , என்றும் 
இரு புதிய மாறிலிகள் மூலம் குறிக்கலாம் ) . 


இரு வழிகளிலும் கிடைத்த ; -ன் அமைப்பு முடிவில் ஒன்றாகத் 
தான் இருக்கிறது . ஆகவே இரண்டாம் வழி மூலம் கிடைத்த 
சிறப்புத் தீர்விலுள்ள 3x + 4 என்ற அதிகட்படி உறுப்புக்களுக்கு 
முக்கியத்துவம் இல்லை யெனலாம் . 


1 
இப்மாதிரி நிலை களில் u ஐக் கண்டுபிடிப்பதற்கு , 

" D 

என்ற 
செயலியைக் கடைசியாக வைத்து இயங்குவது என்பதை பொது 
வாகக் கடைப்பிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 


dx3 


+ 8y = x + 2x + 1 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , ( D8 - + 8 ) Y = 0 


173 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


500 


ணைச் சமன்பாடு 


D8 + 8 - 


( D + 2 ) { D = 


2D + 4 ) = 0 


- 


- 


2D4 


0 அல்லது Da 


- 


-ட்ய 


24 4-16 


2 


அல்லது 


----- 


- 


2 


D 


2 . 


D == 1 + 1/3 


நசு 


- 


2x : 


மாம் 


Y | 


( B cos V S x + C sin 3 x ) 


-பார் 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

( D8 + 8 ) u = x * + 2x + 1 


1 


தா 


DS + 8 ( x * + 2x + 1 ) 


1 


கா 


( x * + 2x + 1 ) 


- 


( x * + 2x + 1 ) 


s (1 + ) " 
- - (1 + 2 ) ( + 2 + 1 ) 
- + [ ! " : +(e ) -- ) | 
- ( 1- 2 ) t=" + 2x + 1 ) 
- + [ c++Rs +1)- D *(**+ 25 + 1)) 
- + [ F + 4 + 1 - 1 - 245 ) 
= " ( x * - 3x + 1 ) 


180 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


பொதுத் தீர்வு y 

Y + 

2x 
Ae + e * ( B cosv 3x 
+ C sin V3x ) + 

3x + 1 ) 


1 


( 74 


பயிற்சிகள் 28 


தீர்வு காண்க : 

1 . ( D2 


4D + 3 ) y = x " 


dey 
dx2 ) 


+ 


dy 
dx 


- 


+ y = x3 


( D3 - 1 ) y == 2 + 5x 

( B. E. 44 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


( D : + 9 ) y = x3 

B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
dy 
+ 2 + 3y = 

2x3 
dx 


5 . 


d y 
dx2 


6 . 


( D3 + 3D2 + 2D ) y = x2 


7. ( L8 + D2 + D + 1 ) y = 218 + 3x - 4x + : 5 

( B. E. 44 , சென்னைப் பல்கலைக்கழகம் ), 


8 . 


( Ds - D2 - D + 1 ) y = 1 + x2 

( B. E. 45 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 66 , வெங்கடேசா பல்கலைக்கழகம் ) 


d * y 


9 . 


- ay 


- 


dat 


X 


ofx 
857. சமன்பாட்டின் வலப்புறத்தில் ! ( ஒரு மாறிலி ) என் 

ற 
உறுப்புக்குத் தகுந்தபடி சிபபுத் தீர்வு : 
dx - க்குத் தொடர்ச்சியாக வகைக்கெழு காணின் , 
D [ e ox) = d e ox, D * (e dx) = d e olx ; 
Do re dx = do edi 


dº , 


000 


18 


ArPL குண க ங்களூ உன் கூ - .... ... 


சமன்பாடுகள் 


) 


பாம் 
- 


In edx 


பொதுவாக D " ( or 

* f ( D ) ex 


எவ 


( D ? + as D1-1 + a , Dr - 3 + ... 

+ an - 1 D + an ) e 


Areox 


edu 


e 


Tாக 


+ air- e 

+ a , lr - 2 
+ + anos de 

afo an e 
( ut + a cfn- 1 + a , o! " - 2 + 


009 


காம 


+ an - 1 c + adelx 


800 


= f ( d ) .ex 


பங் 


1 
இரு பக்கமும் என்ற தலை கீழ்த் தொடர் செயலியால் 

f ( u ) 
கினால் , 

1 
f ( ) | 


= d 


f (D ) 1 (a ) eck 

ff.( 2 ) edx 


clx 


( 2 ) 


- 


அதாவது 

f ( D ) 
இங்கு f ( au ) என்பது - அடங்கிய ஒரு சார்பு . 


ஆகவே அது ஒரு மாறிலி . 


கன் 


" ரு பக்கங் 


f ( a ) - ன் மதிப்பு பூச்சியமில்லையென்றால் , ( 2 ) -ன் 
களையும் f ( c ) ஆல் வகுத்தால் கிடைப்பது , 

1 . edx 

1 
f ( at ) 

f ( D ) | 


- 


4 


7 


1 
f ( D )) 


edx 


Tused , f(d) = 0 என்றால் 


( சூத்திரம்- I ) 


- 


ed 


சூத்திரம் 1 - லிருந்து 

என்பதின் முடிவு காண , D-க்குப் 

frD )) 
பதிலாக தொடர் செயலி சார்பில் பிரதி பிட்டால் போதுமென்று 
தெரிகிறது . ஆனால் இந்த சூத்திரம் f ( ! # 0 என்ற நிலையில் 


பயன் முறை வகைக்கெழுச் சமன் சாடுகள் 


ax என்பது 


1 
தான் பொருந்தும் . f ( du ) = 0 என்றால் 
முடி விலி (#r finity ) ஆகும் . இந்த நிலையில் சிறப்பத் தீர்வு கண்டு 
பிடிக்கும் முறையைப்பற்றி அடுத்த பகுதியில் ஆராய்வோம் . 


எடுத்துக்காட்டுகள் 
டுத்துக்காட்டு 1 ; 
தீர்வு காண்க : 

( D2 

7D + 12 ) y 


en 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D * -- 7D + 12 ) Y = ( ) 


இணக் சமன் பாடு 


D2 


வக 


- 


7D +12 


( D - 4 ) ( D - 3 ) = 0 


2 
20 


D = 4 , 3 


Y = A e 


+ Fe3x 


சிறப்புத் தீர்வு u ஐக் சண்டுபிடிக்க , 


! 


* 


( De - 7D + 12 ) = ex 


. 


u = = > +13 " 


1 
1 -- 7 + 12 


ex 


( சூத்திரம் | ஐப் பயன்படுத்தி , 
D- க்குப் பதிலாக 1 பிரதியிட்டால் ) 


- 
கா 


et 


பொதுத் தீர்வு y = Y + u 


-- 


Ae 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


183 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 
de 

dv 
2- + 4 
dx² 

+ 5y + 2 cos hx 
dx 


கொடுத்துள்ள சமன்பாடு 

( D2 + 4 + 5 ) y 


- 


2 coshx 


- 


1 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D2 -- 4D -- 5 ) y = 0 


துணைச் சமன்பாடு 


D2 + 4D + 5 


4 + 16 


20 


அடி 


THE 
காயாம் 


வ 
நா 


ம் 


s 


D 


- 


2x 

( A cos X - Bsin x ) 


- 


Y 


சிறப்புத் தீர்வு 1 ! ஐக் கண்டு பிடிக்க , 
( D2 + 4D + 5 ) u = 

2 ccshx 

e * --- 
2 

2 


- 


க 


- 


1 

( --e * - * ) 
D + 4D + 5 
இதன் முடிவை இரு பகுதிகளாகக் கண்டு பிடிக்கலாம் . 


- 


1 ) 


1 
L : + 4D + 5 


- 


( - e * ) 


1 


-ாக 


1 + 4 + 5e , D- க்குப் பதிலாக 1 பிரதியிட்டு , 
- * 


-- 


2 . 


+ 4 +5 ( - ) 


D " + 4 + 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1-4 + 5 , 


D- க்குப் பதிலாக --1 பிரதியிட்டு 


1 


- 
- 


அ 


2 


00 


.0 


u = ul + us . 
பொதுத் தீர்வு 

Y + uy + us 
2x 

( A cos x + B sin x ) - 


தா 


e 


- 


2 


10 


2 


7x8 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 

2x 
{ D ? + 4D + 4 ) y = 4 e 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D2 + 4D + 4 ) Y = 0 
ணைச் சமன்பாடு ) 

D2 + 4D + 4 = 0 
( D + 2 ) ( D + 2 ) = 0 


D 


2 . 


- 


Y = e 


2x 

( A + Bx ) 


DO 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டு பிடிக்க , 

2 * 
( D2 + 4 + 4 ) u = 4e 


7x3 


2x 


4e " - க்குத் தகுந்த சிறப்புத் தீர்வு 


4 | 


- 


1 
D2 + 4D + 4 


(42 


hot 


1 


2x 

4e ( D- க்குப் பதிலாக 2 பிரதியிட்டு ) 
4 + 8 + 4 


2x 


4 


- 


Dr P லி குணகங்களுடன் கூடிய 


s 


சமன்பாடுகள் 


R 


7x3- க்சத் தகுந்த சிறப்புத் தீர்வு 

1 
D8 + 4D + 4 

( - 7x ) 


1 


( --7x * ) 


கம் 


4 (1 + D + ? ) 
= -Z [ 1 + (D + P )] " ( ) 
-- [ 1 - ( n + * ) 

+ ( n + = ) - (24) + - ) 
[ 1 

) 
= -7 ( 1 - D + " " " - F ) * 
-- ( 1-8 +7 x 3x- x =) 
--- ( - * " + 2 = - :) 


208 


+ D2 + 


DS 


* 


பே 


C 


பொதுத் தீர்வு 


y = Y + uy + us 

2x 
-2x 

2 
( A + Bx ) + 

7 


2 (x 


- 3x * + 3 x -- 3 ) 


-- 


பயிற்சிகள் 29 
தீர்வு காண்க : 

1. ( D3 - 5D + 6 ) y = etz 
2. ( D ? + 2D + 1 ) y = 2e8x 


186 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3. ( D2 + 2D + 2 ) y = 3 - + 2ex 
( B. E. 71 , மதுரைப் பல்கலைக் க 

க்கழகம் ) 


4 , ( D : + D + 2 ) y = e - 2x + 5 

{ B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


eex 


5 . ( D2 + 2p D + p + 4 ) ) 
6 . ( D2 + 4D + 8 ) y = ( 1 + ex ) * 

( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dey dy 
7 . + 2y = esx ; x = 0 , x = 

: log 2 
dx ? dx 
என்ற இரு மதிப்புகளுக்கும் y = 0 என்ற நிபந்தனைக்குட்பட்டு 


8. ( D3 - 2D2 -- 5D + 6 ) y = e* x 
9. ( D3 - 3D2 + 4 ) y = e8x 

( B. E. 58 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


d 





dev 


10 . 


dxs 


+ 2 


dv 2x 
+ 

+ ** - * 
dx 
( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


11. ( D4 + D3 + 1 ) y 


ax2 + be- * 


d y 


12 . 


dv 
2k 

dx 


dx²" 


+ key = ex 


$ 58 . ribjede 


என்ற சிறப்புத் தீர்வு : விலக்கு வகை ( excep = 


tional case ) . 


edr 


1 

1 
f { D ) 

என்ற சூத்திரம் . frou ) பூச்சிய 

f ( u ) 
மாக இல்லாத நிலையில்தான் பயனளிக்கும் . frau ) = 0 என்றால் , 
இந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தி , சிறப்புத் தீர்வைக் காண 
இயலாது . f ( a ) = 0 என்றால் , f ( D ) = 0 என்ற துணைச் 

X 
சமன் பாட்டுக்கு ஒரு மூலமாகிறது . ஆகவே 3 
என்பதில் 
உள்ள a என்ற ராசி . துணைச் சமன்பாட்டின் மூலமாக 
கூடுமானால் . மேற்கண்ட சூச் திரத்தை உபயோகப்படுத்தி , 
சிறப்புத் தீர்வ சாண முடியாது . இம்மாதிரி விலக்கு வகைகளில் , 
சிறப்பத் தீர்வைக் கண்டு பிடிக்க வேறு வழியைப் பின்பற்ற 
வேண்டும் . 


வரக் 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


- சமன்பாடுகள் 


187 


கே 


olx 


1 

என்ற செய்கையின் முடிவை சூத்திரம் / ஐக் 
கொண்டு , D. க்குப் பதிலாக d பிரதியிட்டு . கண்டு பிடிக்க 
முடியாது . தனுடைய முடிவை 1 என்று கொள்வோம் . 


1 


edx 


அதாவது il = 

D 


- 


இருபக்கமும் D 


3 ஆல் இயங்கினால் , 


( D - d ) u = edx 


du 
dx 


cu = 


= ex 


இது ப - ல் ஒரு நேரிய சமன்பாடு , 


rai + N 


- 


I Ldx 


வா 


ப 


து 


இதற்கு தொகையீட்டுக் காரணி 


- 


( 1 ) ஐ e 


ஆல் பெருக்கினால் , 

dle 


d 
dx 


( ue - d * ) = 


-- 


P 


தொகையிட்டால் , ! 


te 


Hunt 


f 1 dx 


ம 


- 


- 


. 


( இங்கு வலது புறத்தில் தொகையிட்டபின் , 

ஒரு மாறிலியைச் 
சேர்க்கவில்லை . 

ஏனெனில் 

2- ன் 

சாமானிய அமைப்புதான் 
நமக்குத் தேவை ) 


! 


xede 


-- 


- 


1 


cx 


ப 


அதாவது 


- 


இம்மாதிரியே , 


1 


1 


ex 


- 
கொ 


cdx 


1 . 


( D --- d ) 


D - o 


D . ( ) 


= y என்போம் . 


1.88 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( D - 4 ) y = xe 


= xedx 


dx 


dy 
dx 


Av = xe 


( 2 ) 


இது v- ல் நேரிய சமன்பாடு . இதற்கும் தொகையீட்டுக் காரணி 


e - dx . 


( 2 ) ஐ e 


-ox 


ஆல் பெருக்கினால் , 
d 
dx 


( -4 ) -x ^4 -4 - 


ஃ 


தொகையிட்டால் , 


-ox 


= [ xdx = * 


e 


ray 


1 
( D - d ) 


< x 


|| 


ox . x 


2 


இவ்வாறே , 

1 
( D- ) 


eda 


xo 


பொதுவாக , 


dx 


XP 


3 


1 
( D - dr 


e 


சூத்திரம் ( II ) 


இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி , f ( x ) = 0 என்ற நிலையில் 
f ( D ) 

-ன் முடிவைக் கண்டுபிடிக்கலாம் . 


பின் வரும் எடுத்துக்காட்டுகள் இம்முறையை நன்கு விளக்கும் 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


சமன்பாடுகள் 


189 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீவு காண்க : 

( D2 - 5D + 6 ) y = e3x 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டு பிடிக்க , ( D2 - 5D + 6 ) X = 0 


துணைச் சமன் பாடு D - 5D + 6 = 0 . 


( D - 3 ) ( D - 2 ) = 0 


D = 3 , 2 


3x 

2x 
Y = Ae 

+ Be 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

3x 
( D2 

5D + 6 ) u = e 
1 

3x 
D % 5D + 6 


== 


e 


3x 


- 


1 
( D - 3 ) ( D - 2 ) 
1 

1 | 3x ( சூத்திரம் | ஐப் பயன்படுத்தி 
D - 3 

D- க்குப் பதிலாக 3 ஐப் பிரதியிட்டு , 


- 


e 


- 


- 


1 
D - 3 


3.x 


--- 


( சூத்திரம் || ஐப் பயன்படுத்தி ) 


e 


. 


பொதுத் தீர்வு ) 

y = Y + u 

3x 2x 
de + Be 

++ xe 


3x 


-- 
பராக 


எடுத்துக்காட்டு 2 ; 
தீர்வு காண்க : 


2 * 


( D2 


4D + 4 ) y = e 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டு பிடிக்க , 

( D - 4D + 4 ) Y = 0 


கங்கை 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


துணைச் சமன்பாடு 


-- 


O 


- 


4D + 4 
( D - 2 ) ( D - 2 

) 
D 


- 
ச 


பைன 


. 


YY - 


2x | 

( A + Bx ) 


P 


சிறட்புத் தீர்வு 1 ஐக் கண்டுபிடிக்க , 

2 * 
( D2 4D + 4 ) 14 = e 


- 


1 

2x 

e 
4D + 4 


- 


1 


D3 


23 


1 
( D - 2 ) 


e 


x2 
2 


- 
te 


( சூத்திரம் || ஐப் பயன்படுத்தி ) 


பொதுத் தீர்வு ) 


-- 
- 


Y + 


2x 
e ( A --- Bx ) + 


x2 


பயிற்சிகள் 30 


தீர்வு காண்க : 


1. ( 3D2 + - D - 14 ) y = 13e 


2 . 


( D 


2D + 1 ) y = e 


- .. 


3. ( D2 


m % ) y 


mx 
e 


dey 


4 . 


dy 
dx 


dx2 " 


- + 2y = e 
( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


3x 


5 . 


( D2 - GD --- 9 ) } = e 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


ஓ 


- 


2x 3x 
6. ( D2 + 5 + 6 ) y 

+ e 
( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாகடுள் 


191 


dey 


7 . 


--டி 


+ 9y = ( 1 + ** ) 


dra 


dx 


( D2 


- 


4x 
13D + 36 ) } 

- sinh x 
( B. E. 69 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


e 


* 


X 


ம்ம் 


- 


. 


- 


3 , 


Dy = 3 என்ற நிபந்தனை 


9. ( D 

3D + 2 ) y 
x = 0 என்றபோது ) 
களின் கீழ் 

dey dy dy 
10 . 

+ 

dx2 


- 


-- 


- 


cosh x 


V 


das 


11. ( DS 


12D + 16 ) y = (( * 


- 23 ) 


( B.E. 44 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


12. ( D3 

( D * --- 1 ) y = 


( * + 1) 


( B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


3x 
2e 


13. ( D * -- 7D3 + 16D 

- 12 ) y 

1 2x2 

- 208 
( B. E. 45 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


59. சமன்பாட்டின் வலப்பு மத்தில் sin ol x , cosdx ( ஒரு 

மாறிலி ) என்ற உறுப்புகளுககுத் தகுந்த சிறப்புத் தீர்வு . 
sin olx- க்குத் தொடர்ச்சியாக வகைக்கெழு காணின் 

D (sindx ) o cos dx 
D ( sin x ) da sin di 

( 1 ) 


- 


D3 ( sin ox ) 


- 
ப 


alcos clx 


L4 (sin clx ) = d ! * sin olx 
அல்லது ( D " ) " sin dx = ( - ) sin ox 


( 2 ) 


02 


Ds ( sin dx ) 


= cos Jx 


- 


. 


De ( sin x ) 

a sin dx 
அல்லது ( D ) sin clx = ( -deye sin de 

) 


பயன் முறை வகைககெழுச் சமன்பாடுகள்" 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவற்றிலிருந்து பொதுவாகக் கிடைப்பது 

( D ) n sin dx ( -ce , " sin cdx என்ற விதி . 
( De ) என்பது D - ல் ஒரு விகித முழுச்சார்பு ( rational integral 
function ) என்றால் , 
0 ( D ) sin x = ( -- de ) sin olx 

( 4 ) 


58 . 


by • P ( D * ) sin als 


- 


- 


தம் 


1 
( 4 ) -ன் இருபக்கங்களின் மேல் ஆல் இயங்கினால் , 

P ( D ) 

1 
P ( 

(( 

1 
அதாவது sin dx 

• ° ( -4 ° ) sin 4x 

( 5 ) 
P { D ) 
இங்கு - ( -de ) என்பது ஒரு சாதாரண பெருக்குமெண் . அதன் 
மதிப்பு பூச் கியமில் லை யென்றால் , ( 5 ) -ன் இரு பக்கங்களை யும் : 
( - ) ஆல் வகுக்க , 
1 

1 

sindlx . 
( - ) 

| D2 ) 


sindx 


b , 
sin dx = 1 

( -sy sin dx , ¢ ( -d * ) # 0 


1 


P ( D ) since 


* 


இவ்வாறே , 


1 
P ( D ) 


COS X 


- 


cos ox , (-2) # 0 
01 - d² 


ப 


சூத்திரம் ( lif ) 

1 sin 
சூத்திரம் ( III ) - லிருந்து 

Ax என்பவற்றின் முடிவு : 

P | D ) cos 
காண்பதற்கு , D - க்குப் பதிலாக , தொடர் செயலி 

தொடர் செயலி சார்பில் , 
D2 - க்குப் பதிலாக -d * பிரதியிட்டால் போதுமென்று தெரிகிறது ." 
இந்த சூத்திரம் ( -x ) = 0 என்ற நிலையில் தான் பொருந்தும் . 
மேற்கண்ட சூத்திரத்திலிருந்து , இன்னும் பொதுவாக 

1 
sin { dx + B ) 

sin x + B ) 
(( D ) 

- 
1 

cos ( clx + B ) 
5 ( D ) 

( 2 ) 

) 
என்ற முடிவுகளும் நமக்குக் கிடைக்கின் றன . 


ஓம் ) 


- 


- 


தக் 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


எடுத் துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வுகாண்க : 

( D2 -- 41 - 5 ) ] = sin 4x 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D2 - 4D - 5 ) Y = 0 


| 


து 


-கம் 


துணைச் சமன்பாடு , 

5 = 0 
( D --- 5 ) { D + 1 ) = 0 
D = 5 , 


- 


* 


Y = Aesk + Be " * 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 
( D ) 

= sin 4 * 


Gur 


5 ) 


1 


sin 4x . 


- 


. 


5 


sin 4x 


-- 
- 


1 
-16-4-- 5 


( இங்க 


இங்ச d = 4 , cle = 16 ; 


16 என்று சூத்திரம் III- ன் படி , பிரதியிடுகிறோம் 


- 
- 


- ( 21 + 4D ) 


1 

sin 4x 
( 21 + 4D ) 


இப்போது . தொடர் செயலி பில் , D ” மட்டும் அடங்கிய உறுப்புக் 
களை நாம் கொண்டு வரவேண்டும் . 


ஆகவே மேலும் கீழும் இணை செயலியால் பெருக்கவேண்டும் . 


நா 


பக 


- 


ப 


- 


4D ) 

sin 4x 
( 21 + 4D ) 21 

4D ) 
( 21 4D ) 

sin 4x 
441 

1602 
( 21 - 4D ) 

sin 4x 
441 - 18 x - 16 
ப.வ. ச . - 13 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


4D ) 

sin 4x 
697 


1 
697 


21 sin 4x 


(2 


4 x 4 cos 4x 


-- 


4 :) 


1 


( 21 sin 4x 


16 cos 4 ) 


- 


697 


பொதுத் தீர்வு y = Y + u 


1 . 


- 
- 


Aex + Be - x 


1 
697 


( 21 sin4x 


16 cos 4x ) 


எடுத்துக்காட்டு 2 : 


தீ காண்க . 





( D * + D - D - 1 ) y = cos 2x 


தணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க . ( Ls + D2 - D + 1 ) Y = 0 


ஆணைச் சமன்பாடு D3 + D2 - D - 1 = 0 

D ( D + 1 ) - 1 ( D + 1 ) = 0 
(( D - + 1 ) ( D2 - 1 ) = 0 
( D + 1 ) ( D + 1 ) ( D - 1 ) = ( 
D = - 1 , - 1 , 1 


ஃ 


Y = e - x ( A + Bx ) + ( ex 


சிறட்புத் தீர்வு u 

u ஐக் கண்டுபிடிக்க . 
( U3 + D2 ) D - 1 ) u = cos 2 . 


cos 2x 


D : + 1 


1 


- 


1 
D.D2 + U - D 

cos 2x 
D - 1 


| 


-- 


cos 2r ( சூத்திரம் III ஐப் 
D - ( - 4 )-4 
4 ) -4 - D - 1 

பயன்படுத்தி ) 
1 
50-5 


eos 2x 


சமன்பாடுகள் 


105 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


cos 23 


பல 


5 ( D + 1 ) 


Cos 2x 


- 


( D - 


cos 2x 


* 


-5 { D + 1 ) ( D 

- 1 ) 
5 ( D2 1 ) 

( D - 1 ) 
-5 ( -4 - 1 ) 


--- 


cos 2x 


EP 


- 


படி 
- 


1 
25 

( -2 sin 2x cos 2x ) 
( 2 sin 2x + COS 2x ! 

25 


* 


பொதுத் தீர்வு y = Y + u 


X 


Cet 


( 2 sin 2x + COS 23 ) 

25 


- 


- 


( A + Bx ) + ce 


e 


- 


குறிப்பு : சிறப்புத் தீர்வு கண்டுபிடிக்க . DS 

D3.D என்று 
எழுதி D - க்கு மட்டிலும் - 4 என்று பிரதிபிட்டோம் .. அதேபோல் 
செயலியில் D * என்ற உறுப்பிருந்தால் , அதை ( D என்று 
எழுதிக் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க ; 

( D " + 5D - 6 ) y = sin 4x sin x 


துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D * + 5D – 6 ) Y = 0 
துணைச் சமன்பாடு , 


- 


D -- 5D - 6 

0.1 
( D + 8 ) ( D - 1 ) = 0 

D = - 6 , 1 


6x 


X 


YY - 


Ae 


+ Be 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

( D2 -- 50 - 6ju = sin 4x sia x 


- 


198 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


sin 4x sin x 


- 


12 + 50 


இப்போது , திரிகோணப் பெருக்கல் சூத்திரம் உபயோகித்து , 
வலட்பக்கத்திலுள்ள சார் பலன் களின் பெருக்கலை ஒரு கூட்டல் 
அல்லது வித்தியாசமாக மாற்றலாம் . சூத்திரப்படி , 
2 sin 4x sin x = cos ( 4x -- x ) - cos ( 4x + x ) 

= cos 3x COS 5x 


2 


sin 4x sin x = 


( cos 3x 


பக 


cos 5x ) 


1 


. 


1 
* + 50 


( cos 3x 


cos 5x ) 


6 


Dr + 50 
. 


1 
De + 5D 


cos 3x 


2 


8 


1 


. 


- 


2 


- 


1 

cos 3x 
9 + 5D - 6 

( D2- க்குப் பதிலாக 
1 

COS 3x 
15 


8 பிரதியிட்டு ) 


1 


- 


2 ! 


as 


1 


- 


1 
10 


. 


cos 3x 


- 


10 • D2 - 9 

cos 3x 


1 D + 3 

cos 3x 
10 ( -9 -9 ) 


1 


- 


- 


3 sin Sx - Scos 3x ) 


180 


1 


tg 


1 
2 + 5D 


cos5x 


2 


1 


1 
25 + 5-6 


cos 5x 


2 


- 


cos 5x 
51 - 31 


1 


1 


கா .. 
வம் 


5D -- 81 

cos 5x 
25D 961 


| 


- 


2 


பட 


சமன்பாடுகள் 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


000 


1 


( 5 ) + - 31 ) 


Cus 5x 


- 


- 


. 


23 X 


- 


- 


பார் 


1 


( - 25 sin 5 + 31 cos 51 ) 

-1586 


- 
- 


2 


1 

( -25 sin 5x + 31 cos 5x ) 
3172 


| 


பொதுத் தீர்வு y = Y + 11 + us 

6x 
= Ae 

+ Be 

180 
( - 3 sin 3x + 3 cos 3x ) 


1 

( -25 sin 5x + 31 cos 5x ) 
3172 


பயிற்சிகள் 31 


கர் 


தீர்வு காண்க : 
1. ( D + D + 1 ) y sin 2x 

( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
2. ( D3 + 2D + 1 ) y = cos x 
3. ( D3 + 9 ) y = cos 2x + 3 

2x 
4. ( 3D2 + D 14 ) y = 8e to cos 5x 

( B. E. 50 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
5. ( D2 + 3D + 2 ) y = sin x -- x3 

( B. B. 51 ) 
dy 

+ 2y = * -- cos x 
dx * dx 

( B.E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
dy 

2y = x + cos x 
dx | 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


day 


dey 


dra 


3 


8. ( D2 + 4 ) y 



-- 


sin 3x fox 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


2x 


9. 2 
( D2 + 3D + 2 ) y == e + sin x 

( B. E. 69 , சென்னைப் பல்கலைக் கழகம் ) , 


198 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


- 


COS 177X 


10 . 2 + 2y 

5 cos X ; 
dx2 ) dx 

dy 
x = 0 என்றபோது , y = 0 = 

என்ற நிபந்தனைகளுக்குட்பட்டு 
11. ( D * + De + D ? ) } = 5x + cos x ( B. E. 51) 
12. ( D * + 2Dn - + * ) y 

( B. E. 51 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
13. ( D8 -- 3D " + 4D - 2 ) y = ex + cos x 

( B. E. 61 . 70. சென்னைப் பல்கலைக்கழகம் ; 
B. E. 54 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 

3x cos 

( B. E. 58 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
15. ( Ds + D3 - D - 1 ) y 

D - 1 ) y = cos x + esx 

( B. E. 54 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


14. ( D * _ 4D + 3 ) y = sin sx crs 2x 


X 


cos2 


16. ( D * + 1 ) y = sin 3x 

( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dey 
17 . das 

+ y = cos 2x 


- 


18. ( D * - 4D " + 19D ) y 1 + cos 2x 

( B. E. 65 , வெங்கடேசாப் பல்கலைக்கழகம் ) 


1 
* 60 .. 
( D ) 

cos x என்ற சிறப்புத் தீர்வுகள் : 

( D ) 
விலக்கு வகைகள் . 


- 


என்ற 


1 
sin olx sin ax 

சூத்திரம் , 
( D ) 

2) 
( - d ) பூச்சியமில் லாத நிலையில்தான் பயனளிக்கும் . 
(-de ) = 0 என்றால் , இந்த சூத்திரத்தை உபயோகப்படுத்தி , 
சிறப்புத்தீர்வு காண இயலாது இந்த நிலையில் சிறப்புத்தீர்வைக் 
கண்டுபிடிக்க வேறு வழியை பின்பற்றவேண்டும் . 
1 

1 
sindx அல்லது 

cos d x என்ற செய் 
D * + de 

D2 + * 
கையின் முடிவை , சூத்திரம் II வழியாக , D- க்குப் பதிலாக d * 


--- 


சமன்பாடுகள் 


199 


.. 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


வற்றின் முடிவுகளை 


பிரதியிட்டு கண்டு பிடிக்க முடியாது . 
முறையே V , u என்று கொள்வோம் . 


1 


T 


COS DE 


- 


2 


1 


sin dix 


-- 


* 


12 


1 


1 


* 


u + 


( cos dx + i sin clx ) 


- 


டினி 


isx 

e 
D²td 
1 

idlx 

e ) 
( D - id- ( D + ia ) 
1 

1 . i 4x 
ial (iol + i ol 

{ சூத்திரம் 1 ஐப் பயன்படுத்தி 
1 

1 

aidx 
id 


- 


- 


2id 


1 


ix 
Xe 


( சூத்திரம் ( 11 ) ஐப் பயன்படுத்தி ) 


-e) 


கை 


2ih 


ix 


( cosax + sindx ) 


24 


WA 


- 


( icisdx 


sindux ) 


2 . 


( sindx i cos dux ) 

24 
மெய் , கற்பனைப் பகுதிகளை ஒன்றுக்கொன்று சமப்படுத்தினால் , 


sin olx 


20 


X cos dr 


- 


24 


1 
D² + d² 


COS dx 


x sin / x 

2 


சூத்திரம் ( IV 


1 
De + 2 


sin dr 


-- 


X cos dx 

23 


- 


200 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி , (-4 ) = 0 என்ற நிலையில் 
1 

1 
sin dlx , 

COS dx என்பனவற்றின் முடிவுகளைக் 
* { D2 ) 
கண்டுபிடிக்கலாம் . பின் வரும் எடுத்துக்காட்டுகள் இம்முறையை 
நன்கு விளக்கும் . 


( D ) 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


* y 


a * y = sin ax 


dx4 


போர் 
.. 

--- 

- 
- 
- 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 
துணைச் சமன்பாடு , 

D4 - a = 0 
( D2 - a ) ( D ? + a ) = 0 
D : aº , Dº 

a 


= + a , D = + ia 


ஃ 


Y 


Ae 


-- Be 


+ C cos ax + D sin ax 


சிறப்புத் தீர்வு ப ஐக் கண்டுபிடிக்க , 
( D * - a ) ! = 

sin ax 


1 


sin ax 


1 


1 


sin ax 


D2 


ae 


sin ax 


- 


D " + ax 


1 
( -a - a ) 

( சூத்திரம் ( III ) ஐப் பயன்படுத்தி ) 


1 


1 
2aa 


sin ax 


2 


( சூத்திரம் IV ஐப் பயன்படுத்தி ) 


COS ax 


- 


4as 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


201 


SRO 


* 


பொதுத் தீர்வு y = Y + ! 


+ Be 

to C cos ax 

X cmsax 
+ D sin ax + 

4a 


எடுத்துக்காட்டு 2 : 


dy 


என்றபோது , y = 0 , 0 என்ற நிபந்தனைக் 

dx 
dy 
குட்பட்டு + 4y = sin px என்ற சமன்பாட்டின் தீர்வு 

dx 2 


1. p = 2 


sin px 


என்றால் 

y 


p 

sin 2x எனவும் 
2 
p2 


4 


- 


1 


- 


- 


2 என்றால் ) 

( sin 2x - 2x cos 2x ) எனவும் 
8 
( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


நிறுவுக . 


கொடுத்துள்ள சமன்பாடு 


( D3 + 4 ) y 


sin px 


- 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டி பிடிக்க , ( D2 + 4 ) Y = 0 


துணைச் சமன்பாடு 


D3 + 4 = 0 


D = + -4 


+ 21 


Y = A cos 2x + B sin 2x 
பகுதி I p + 2 என்றபோது , 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டு பிடிக்க , 

( D3 + 4 ) u = 


sin px 


1 
D * - 4 


sin px 


- 
-- 


- 


1 

sin px ( சூத்திரம் III ஐப் பயன்படுத்தி ) 
p " + 4 
பொதுத் தீர்வு y = Y + u 
= A cos 2x + B sin 2x + 

4 - p ) 


sin px 


000 


202 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


x = 0 , y = 0 


என்ற மதிப்புகளை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


க 


A 


sin px 


y = B sin 2x + 


( 2 ) 


ஃ 


ses 


p 


( 3 ) 


வகைக் கெழு காணின் , 
dy 

cos px 
2B cos 2x -- 
dx 

4 - p " | 
dy 
0 , 

0 என்ற மதிப்புகளை ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 
dx 


- 


p 
0 = 2B + 

4 - p 


--- 


ஃ . B 


- 2 p ) 


-- 


2 { 4 - p " ) 


B- ன் இந்த மதிப்பை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


p 


sin px 
sin 2x + 4- p" 


- 


2 ( 4 - p ) 


sin px 


p sin 2x 

( 4 ) 
4 - p 
பகுதி II p 2 என்றபோது . துணைத்தீர்வு Y முன் பகுதியில் 

கண்டுபிடித்த கோவைதான் . 


- 


சிறப்புத் தீர்வு ஐக் கண்டுபிடிக்க , 

( D3 + 4 ) v = sin 


px = sin 2x 


1 

sin 2x 
D3 + 4 


X cos 2 * 


- 


- 


( சூத்திரம் IV ஐப் பயன்படுத்தி ) 


பொதுத்தீர்வு y = Y - + y = A cos 2x 

x C s 2 * 
+ Bsin 2x 


( 5 ) 


x = 0 , y = 0 என்ற மதிப்புகளை ( 5 , -ல் பிரதியிட்டால் , 

0 


- 
- 


203 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


... சமன்பாடுகள் 


Acns 2x 


( 6 ) 


. 


பா 


y = B sin 2x 


P 


வகைக் கெழு காணின் , 
dy 

2 Bcos 2x 
dx 


1 


( cos 2.0 


2x sin 2x ) 


dy 
dx 


- 


x = 0 , 


0 என்ற மதிப்புகளை ( 7 ) -ல் பிரதியிட்டால் , 


0 


2B 


+ 


4 


1 


B 


4 


- 


கன் 


8 


B- ன் இந்த மதிப்பை ( 6 ) -ல் பிரதியிட்டால் , 


1 


sin 2.0 


X C S 2x 

4 


- 


பயம் 


8 


1 


கம் 


( sin 2x 


2x cos 2x ) . 


பயிற்சிகள் 32 


தீர்வு காண்க : 


day 


1 . 


- 


dxs 

+ 4y cos 2x 
2 . ( D2 + 4 ) y 3 cosx 

( B. E. 56 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
3. ( D2 + 16 ) y = e - 8x + cos 4x 

( B. E 61 . சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் ) 
4. { D : + a " ) = y 


sin ax 


dey 


5 . 


- + by = k cos bx ; 


dx2 


x = 0 என்றால் , y = 1 , 


dy 
dx 


0 என்ற நிபந்தனைகளுக்குட்பட்டு 


-ய 


8. [ r +(= +*") D • + ** ) , 


1 


7 


-- 
- 


mton 
COS 

2 


COS 


204 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


61. சமன்பாட்டின் வலப்புறத்தில் ex V என்ற உறுப்புக்குத் 

தகுந்த சிறப்புத் தீர் ம ( இங்கு V என்பது x- ன் ஒரு சார்பு ) 


முதலில் , e 

X என்ற பெருக்கலின் ( X , x- ன் ஒரு சார்பு ) 
வகைக்கெழுக்களைக் காண்போம் . 


ax e 


- 


P { " r) - car + Yaar 

( DX + x ) = * [D + ) X 
p = (c ** x ) - P [ca * ( D + 4 } x ] 

= dx D { D + d ) x + deux ( D + d ) x 
--** [ p(a + 4 ) + & D +4) ) 


= pdx 


( D + c . ) 3 X 


இவ்வாறே , பொதுவாக 


pr ( 44 * x ) = ~* ( D + 4 )* x 


f ( D ) என்பது ஒரு தொடர் வகையீட்டுச் செயலியென்றால் , 

X 

f ( D + d ) X 
F . 


( 1 ) 


இப்போது f ( D + cl ) X == V 
எனக் கொள்வோம் . 


( 2 ) 


X ஓ t x- ன் சார்பாக இருப்பதால் , V- யும் ஓர் x- ன் சார்பாக 
இருக்கும் . 

1 
( 2 )-லிருந்து , x = 

V 

( 3 ) 
f ( D + d ) 


( 2 ) , ( 3 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

1 
Lx 
f ( D ) 

V 
f ( D + ) 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 3 


சமன்பாடுகள் 


205 


1 


( 4 -ன் இரு புறமும் 


ஆல் இயங்கினால் , 


/ 1(D)[ * ][ + ] - D) ( 

ev) 


1 


f ( D + t } 


T(b) (e ** y ) 


அல்லது , 


7 ( b) ( d * x ) = cdx . 


TD + JV சூத்திரம் (V) 


dx 


இதிலிருந்து e V என்ற பெருக்கலின் மீது ஒரு தொடர் செயலி 

cx 
இயங்கும் போது , e ஐ வலத்திலிருந்து இடம் தள்ளி . தொடர் 
செயலி சார்பில் D- க்குப் பதிலாக D + பிரதியிட்டு , புது தொடர் 
செயலியால் ( மேல் இயங்கவேண்டு மென்று தெரிகிறது . 
தொடர் செயலிக்கு வெளியில் இடந்தள்ளுவதால் , மேற்கண்ட 
முறைக்கு அடுக்குக்குறி தள்ளுதல் ( exponential shift ) என்று 
பெயர் . 


ee da 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


( D * --7 D - 6 ] y = e ( 1 + x ) 

( B.E. 59 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டு பிடிக்க , ( D8-7D - 6 ) Y = () 


துணைச்சமன் பாடு 


O 


( D + 1 ) ( D2 -- Z ) ... 6 ) = 1 ] 
( D-+ 1 ) ( D - 3 ) ( D + 2 ) 


டி 


D = - 1 , 3 , 


- 


YAe 


* Be 





206 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க . 


( D * -71-6 ) ! = e 


( 1 + x ) 


1 


1 
D3_7D 


2x 
e | { 1 + x ) 


2x 
e 


1 

( 1 + x ) 
( D + 2,3-7 D + 2 ) - 6 

( அடுக்குக்குறி தள்ளுதல் மூலம் ) 

1 
D8 + 6D2 + 12D + 8-7D - 14-6 

( 1 + x ) 


2x 


- 


e 


2x 


-- 


e 


1 
+ 6D2 + 5D 


( 1 + x ) 
12 


- 


2x 


( 1 + x ) 


- 2 (! - 12 (1+ 
-- 
+ [ 1- ( 52 + "" + % )] 

+ - " 
-- ( 1+ ( fe + ° P¢ + P? )+ ..- ) 


( 1 + x ) 


+ 


+ 


( 1 + x ) 


2x 


e 


( 1 + x ) 


12 


(1+ 12 ) ( தொடர் செயலியில் 

D- ன் முதல்படி மட்டும் போதும் ) 
( 1+ x + ? ) -- 12 ( x + 12) 


2x 


- 


e 
12 


பொதுத் தீர்வு y = Y + u 


3x 


- 


+ Be 


2x 
+ Ce 

2x 
e 

x . + 


17 


( 


2 ) 


- 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


207 . 


எடுத்துக்க்கட்டு 2 : 


- 
--- 


தரவு காண்க : 
dy 

2x 
+ 4y e 

sin 3x . 
dx² 

( B E. 72 . மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D : + 4 ) Y = 0 


கணச் சமன்பாடு 

D2 -- 4 


- 


0 


- 


Da 

D = + -4 = + 21 
y = A cos 2x + Bsin 2x 


. 


சிறப்புத் தீர்வு ப ஐக் கண்டுபிடிக்க , 


2x 


( D2 + 4ju = e 


sin 3x 


1 2x 
e 

sin 3x 
D + 4 
D 


-- 
- 


e 


sin 3x 
(( D + 2 } 2 + 4 

( அடுக்குக்குறி தள்ளுதல் மூலம் ) 
1 

sin 3x | 
D +40 + 8 


2x 


2x 


1 

sin 3x 
8+ 40 + 8 

( சூத்திரம் 1II ஐப் பயன்படுத்தி ) 
1 

sin 3x 
4D - 1 


2x 


-- 

க 


e 


2x 
e 


( 4D + 1 ) 

sin 3x 
1602 - 1 


2x 
e 


( 4D + 1 ) 

9 


sin 3x 


16 X 


2x 
" 2 

( 12 cos 3 % + sin 3x ) 
145 


-- 


2.0.8 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள்: 


பொதுத் தீர்வு y = Y + !! 


= A cos 2x + B sin 2x 


( 12 cos 3x + sia 3x ) 


145 


பயிற்சிகள் 33 


3. - 


+ 2 dy 


தீர்வு காண்க : 
1. { D2 - 4D + 13 ) y = e s cos 3x 

( 5. E. 65 , வெங்கடேசாப் பல்கலைக்கழகம்) 
2. ( D " - } - 

2D + 3 ) y = e - x sin xx | 

( B. E. 84 வெங்கடேசாப் பல்கலைக்கழகம் ) 
dy 

3y = ex ( 1 + x * ) 
dx 

( B. E. 73 , மதுரைப் பல்லைக்கழகம் ) 
4. y " ( x ) - 4y ( x ) + 4y = 2e " x + - x ex 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
5. ( D - 1 ) y = e cos x 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
6. ( D * - 2D + 1 ) y 
2D + 1 ) y = e sill x 

( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
7. ( D + 2D - 3 ) y = ex ( 1 + 2.x ) 

( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


8. ( D - 5D + 6 ) y = xer 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
9. ( D + 4D - 12 ) y = ( x - 1 ) ex 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
10. ( D ? - 4D + 3 ) y = e - x sin x 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
11. ( D - 1 ) * y = ax + xe ** 

2 sin x 
( B. E. 69 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


12. ( D ? - 6D + 10 } y = x ex + sin " x 

( B. E. 63 , சென்னைப் பல்கக்கழகம் ) 


மாறிலி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


203 


13. ( D 8D % + 4 ) y = xeºx 

( B. E. 63 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
14. ( D * - D2 

D + 1 ) y xes 

( B. E. 52 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
15. ( D - 10 ° y = xe * + e * 

( B.E. 63 , ஓஸ்மானியாப் பல்கலைக்கழகம் ) 
16. ( DS - 3D2 + 3D - I ) y = x ex 

( B. E. 52 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


862. சமன்பாட்டின் வலப்புறத்தில் xV என்ற உறுப்புக்குத் 

தகுந்த சிறப்புத் தீர்வு : ( இங்கு V என்பது x- ன் ஒரு சார்பு ) 
தொடர்ச்சியாக வகைக்கெழு காணின் , 

D ( x U ) = x DU + U 
Da ( x U ] = x D u + D U + DU 

= x Deu + 2 DU 
DS ( x U) = x Deu + D u + 2 D2 U 

= x Deu + 3 D2 U 


1 


பொதுவாக , 
Dr ( x U ) = x Dr U + n Dr - 1 U 

d 
= xDn U + Dn 


ஃ f ( D ) என்பது ஒரு தொடர் வகையீட்டு ச் செயலி என்றால் , 

d 
f ( D ) ( x U ) = xf ( D ) U + f ( D ) 

dy 


U 


U 


( 1 ) 


- 


= x f ( D ) U + f ( D ) U 
இப்போது , 

f ( D ) U = V 
/ எனக் கொள்வோம் . 


( 2 ) 


* 8 . 


U ஒரு x- ன் சார்பாக இருப்பதால் , V- யும் ஒரு x- ன் சார்பாக 
இருக்கும் . 

ப.வ . ச . -14 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


( 3 ) 


( 2 )-லிருந்து ப 

f ( D ) 
( 2 ) , ( 3 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


( 4 ) 


f(D)[ * 7(b ) = xv+ I (D) / ) " 
( 4 )-ன் இருபக்கங்களின் மீதும் ( 5 ) ஆல் இயங்கினால் , 
7 (b ) 1(D) [ br] = 15 xY 

b ) 

f (D ) THI 


+ 


அதாவது , 


1 


1 


1 
f ( D ) 


f ( D ) 


T (D) * V + 


j ( D ) f ( V ) 


அல்லது , 


b ) 


1 
j ( D ) 


1 
fiD ) 


f ( D ) 
f ( D ) 


- 


b ) 
= ( x - 1(D ) 11 


1 

V 
f ( D ) 

f ( D ) 
f ( D ) 


V 


( 5 ) 


1 


( x - (B ) ( b ) " சூத்திரம்(VI) 


JD ) 


இந்த சூத்திரத்தை மறுபடி மறுபடி பயன்படுத்தி , 
x2 V. 18V . 

V - 

முதலியவற்றிற்குத் தகுந்த சிறப்புத் தீர்வுகளைக் 
கண்டு பிடிக்கலாம் . 


குறிப்பு : x sin cx . x2 cos dx| என்பதற்குத் தகுந்த 
சிறப்புத் தீர்வைக் கண்டு பிடிப்பதற்கு , மேற்படி சூத்திரத்ப்ை 
படிப்படியாக பயன்படுத்திச் செய்வது கடினமாக இருக்கும் . 
ஆகவே , அம்மாதிரி நிலையில் . sin dx , cos x முதலி . வற்றிற்கு 
அவளுடைய அடுக்குக் குறி மதிப்புகளை ( exponential values ) 
பிரதியிட்டு , சூத்திரம் ( V ) ஐ பயன்படுத்தி சிறட்புத் தீர்வு 
காண்பது எளிது . இம் முறை பின்வரும் எடுத்துக் காட்டு 2 - ல் 
விளக்கப்பட்டிருகிறது . 


AP லி குணங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


Pod 


PDS 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 

( D2 + 2D + 1 ) y = x cos X 
துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( D3 + 2D + 1 ) Y = 0 


ணைச் சமன்பாடு , 

D2 + 2D + 1 = 0 
( D + 1 ) ( D + 1 ) = 0 


D 


M 


1 . 


1 


- 


த 


0 
2 . 


Y = e - x ( A + Bx ) 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

( D2 + 2 + 1 ) u = x cos x 


== 


) 


1 

* COS X 
D2 + 2D + 1 
2D + 2 

1 

COS X 
D + 20 - 1 D + 20 + 1 

( சூத்திரம் ( VI ) ஐப் பயன்படுத்தி ; 

இங்கு f ( D ) = D • + 2D + 1 ) 
2D + 2 

1 

COS X 
D2 + 2 + 1 -1 + 20 +1 

( சூத்திரம் III ஐப் பயன்படுத்தி ). 


1 


2D + 2 
D + 2D + 


1 

COS * 
D 


2D + 2 


sin x 


= ( ) 
-1 ( x - E + 2D - 
- 1 ( x- = 4 * ) in a 
-1 ( : - 225 ) 


sin x 


பயன் முறை வகைககெழுச் சமன்பாடுகள் 


sin x 


- 


x sin x 


2 


- 1 ( -1) 
1 

을 ( D + 1 ) ( -cos x ) 
. x sin x + + ( - sin x + cos x ) 
= 18 


= 


| 
G 


( x sin x - sin x + cos x ) 


ஃ பொதுத் தீர்வு y = Y + u 

= e - x ( A + Bx ) 

+ > ( x sin x 


- 


sin x + cos x ) 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 
( D * + 2D3 + 1 ) y = x cos x 

( B. E. 54 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டு பிடிக்க , 

( D * + 2D2 + 1 ) Y = 0 


துணைச் சமன்பாடு , 

D4 + 2D2 + 1 = 0 


( D2 + 1 ) ( D ? + 1 ) = 0 
D2 

1 , -1 


D = = i , = i 


Y = ( A + Bx ) cos x + ( C + Dx) sin x . 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 
( D * + 2D2 + 1Ju = 

x2 cos x 


- 
- 


1 

x2 cos x 
* + 2D " +1 
1 

eix + 4 -ix 
D + 2D2 
+ 2D2 + 1 

2 


தட 


மாறிலி குணகங்களுடன் கூடிய ... 


சமன்பாடுகள் 


213 


- 
- 


xelx 
* + 2D2 + 1 2 

1 
D4 + 2D2 + 1 


+ 


x2 e - ix 

2 


இப்போது 
1 

x2eir 
D * + 2D2 +1 2 
1 

1 

xeix 
2 ( D2 + 1 ) 


- 
கா 


(D + ) 
1 c " [ [D + 3 + 1 ] * 


m 


1 
[ ( D + i ) + 1 ] ? 

( அடுக்குக்குறி தள்ளுதல் மூலம் ) 
1 
( D2 + 2iD ) 


1 


- 


elx 


* 2 


காயம் 
A 


2D 
21 


3D2 
+ 

42 


- 


+ (an( :)] " 
- ! ( 1 +2 ) * 
--- 1 
--** ( 1 - - - - -) 

D * 
--++ ( - - - :) 
--** - ** - * ) 
-- * - * +++ ** ) - - ( 2 ) 





( 2 )-ல் 1 - க்குப் பதிலாக - பிரதீயிட்டால் , 

x e - ix 
D * + 2D2 + 1 

8 

12 


214 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


( 2 ) , ( 3 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 


4- + (- +++++ ) 

+ : ( - * - * + * ) 
-- * (e = + e- ) + 2 (-- --- ) 

(e ) 


312 


+ 


eix + e -ix 


* 4 


18 


3x2 


• 2 cos x + 


2i sin x + 


2 cos * 


96 


24j 


4 


cos x + 
43 


sin x + 


COS X 


16 


பொதுத் தீர்வு y = Y + t ! 

( A + Bx ) cos x + ( C + Dx ) sin x 
13 

3x2 
cos x ++ 
48 

COS * 
12 

16 


- 


sin x + 


பயிற்சிகள் 34 
தீர்வு காண்க : 
1. ( D " + 4 ) y = x sin x 

( B. E. 53 ; 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2 
. 


dy 

= x2 sin x ( B. E. 57 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dx2 


3 
. 


dey 
dx ? ~ y = x " cos x 


dey 


4 . 


dy 
2 

dx 


dx2 


+ y = x sin * 


5. ( D ? + 1 ) y = x cos 2x 
6. ( D4 + 8D2 + 16 ) y = xsin 2x 


+ an xn - 1 al- 


6. மாறி குணகங்களுடன் கூடிய 
நேரிய வகைக்கெழுக் சமன்பாடுகள் 
( Linear differential equations with variable coefficients ) 


863. ஓரு படித்தான நேரிய வ இருக்கெழுக் சமன்பாடுகள் 

இந்த அத்தியாயத்தில் மாறி குணகங்களுடன் கூடிய நேரிய 
வகைக் கெழுச் சமன்பாடுகளைப்பற்றி ஆராய்வோம் . முக்கியமாக 
ஒரு குறிப்பிட்ட அமைப்புள்ள வகைக்கெழுச் சமன்பாடுகளைப்பற்றி 
கவனிப்போம் . 


xn 


dy) 
dx 


- 


dxn 


- 
வாடி 


X 


.00 


என்பது சம ஒருபடி வகைக்கெழுச் சமன்பாடாகும் ( homogeneous 
differential equation ) . இதில் a ) , as , ... an மாறிலிகள் , 
X ஒரு x- ன் சார்பு . இந்த அமைப்பில் 
dy 

( x X முதல் வகைக்கெழு ); 
dx 


- 


2 


d ) 
dx * 


( x2 x இரண்டாம் வகைக்கெழு ) , 


d y 


ADA 


dxr 


x ( x x r- ம் வகைக்கெழு ) , 

என்ற சேர்க்கைகள் 
உறுப்புக்களில் இருக்கின்றன . அதனால் இந்தச் சமன்பாட்டுக்கு 
சமபடித்தான வகைக் செழுச் சமன்பாடு ( homogeneous linear 
differential equation ) எனப்பெயர் . 


x = ez என்று பிரதியிட்டு , சார்பில் மாறிலியை 3 - லிருந்து 
z- க்கு மாற்றினால் , 1 வது சமன் பாட்டை , மாறிலி குணகங்களுடன் 


கே 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


கூடிய வகைக்கெழுச் சமன்பாட்டாக மாற்றலாம் . இந்த மாற்று 
மூறையை விவரமாக ஆராய்வோம் . 


dz 


1 


* 


x = ez என்றால் ,, 


log x ; 


dx 


dy 
dx 


dy 
dz 


dz 
dx 


- 


dy 
dz 


dy 
dx 


dy 
dx 


( 1 ) 


d y 


d 
dx 


dx2 


* 

( 2 ) 
- * + ) 
- * .- ; + + . * (4 ) 

ax ). 4 
1 


-- 


1 


- 


1 
x2 


dy 
dx 


+ 


d 
dz 


( 


1 


- 


1 dy 
x2 dz 


. 


+ 


d y 
d22 


1 


dy 


dy 


- 


- 


( 4 


dza 


dz 


d y 
dx 2 


dy 
dz . 


( 2 ) 


dey 


d 


dạy 


-- 
- 


dx2 


1 


- 4 [ + ( * - * ) ] 

( - ) 

+ ( * - * ) ( + ) 


d 


-- 


* 


dx 


AN 


மாறி குணகங்களுடன் கூடிய 


217 


சமன்பாடுகள் 


1 


d 


dz 
dx 


நவக 
Pae 


x2 


udz 


dz2 


dey 


dy 


1 


- 


d , 3 


dz2 


*2 ). 
+ ( * - * ) ( - + ) 
-** - * 

* ) 
-- ( * -4 2 * + 2 ) 
- + ( * - * - * 

* 2 + 2 ) 
+ 2 42 


- 


dz2 


dey 


dsy 
dz : 


3 


( 3 ) 


* 


- 


* 


மை 


dx8 


dz2 ) 


d 
இப்போது D என்ற செயலி முன்போல் ஐயும் என்ற 

dx 


செயலி 

dz 

ஐயும் குறிப்பதாகக் கொள்வோம் . 


மேற்கண்ட ( 1 ) , ( 2 ) , ( 3 ) முடிவுகளைப் பின் வருமாறு எழுதலாம் . 


x Dy = 0y 


( 4 ) 


x2 D2 y = 0 ° y - Gy 

( 02 - 9 ) y 
19 ( 0-1 ) y 


- 
-- 


( 


( 5 ) 


... 


- 


- 


x D * y = G * y - 30 ° y + 20y 

- 382 + 28 ) y 
= 0 ( 02 - 39 + 2 ) y 
918 - 1 ) ( G - 2 ) .y 

( டே 
( 4 ), ( 5 ) , ( 6 ) இவற்றிலிருந்து D , G என்ற இரு செயலிகளுக்கு 
முள்ள சம்பந்தம் பின் வருமாறு : 


- 


T 


218 


பயன்படுமுறை வகைகெழுச் சமன்பாடுகள் 


x D = 0 , x * D3 = 070 - 1 ) , 
x DS 

90 1 ) ( 0 - 2 ) 


GRAND 


பொதுவாக 


( 6 - 1 ) ( 0 - 2 ) 


.03 


KG - r + 1 ) 


d 
ஆகவே x = ez என்று பிரதியிட்டு , 

என்பதை 

9 என்று 

dz 
குறிப்பிட்டால் , சமன்பாடு 1 பின் வரும் உருக்கொள்கிறது : 
9 ( 0 1 ) ... ( 0 - n + 1 ) + a 0 ( 0-1 ) ( 0 --- n + 2 ) + 


+ aa- a + an 


. ) 


} = Z 


IL 


இங்கு Z என்பது X- ன் மாறிய அமைப்பு . 


அது z- ன் சார்பாக இருக்கும் . 
சமன்பாடு II , f ( a) y = Z 

IIT 
என்ற அமைப்பிலுள்ளது . அதில் குணகங்களெல்லாம் மாறிலிகள் ., 
ஆகவே முன் அத்தியாயத்தில் கூரிய முறைகள் கொண்டு , அதன் 
தீர்வு காணலாம் . அதன் பொதுத் தீர்வு y P ( z ) என் றால் , 1 - ன் 
பொதுத்தீர்வு y = \ log x ) என்பதாகும் . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


x2 


* 


- - 5y = x ^ 
dx2 

( B. E. 57 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
d 

= D என்றால் கொடுத்துள்ள சமன்பாடு 
dx 
( x D2 + 7xD + 5 ) y = x 

( 1 ) 
x = e7 அதாவது 2 = log x என்று பிரதியிட்டு , 
d 
d , ஐ என்று குறிப்பிட்டால் , 
xD = 9 , x - D = 0 ( 9 - 1 ) என்ற முடிவுகள் நமக்குத் தெரியும் . 


மாறி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


.. 


- 


esz 


( 2 ) 


6 . 


சமன்பாடு ( 1 ) 
[ 9 ( 0 - 1 ) + 78 + 5 ] y = ( e ) ; 

( 8 + 69 + 5 ) y = esz 
என்றாகும் . 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , ( e : + 69 + 5 ) Y = 0 
துணைச் சமன்பாடு 0 * + 69 +5 

( 0 + 1 ) ( a + 5 ) = 0 

1 , - 5 


- 
-த 


உ 


Y = Ae - z + Be - 5z 


சிறப்புத் தீர்வு 1 ! ஐக் கண்டுபிடிக்க , 

( 03 + 60 + - 5 ) u = ez 


1 


ez 


- 


8 * + 69-- 5 


- 


es , 


52 + 6 x 5+ 5 


- 
- 


1 
60 


ez 


பொதுத் தீர்வு y = Y + u 


11 
60 


Ae - z -+ Be - sz 


- 


esz 


1 
A ( e )-1 -- B { ez) -6 + 

60 


( e ) s 


1 


Ax- 1 -- Bx - 5 + 


60 


A 


1 
60 


டுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 


d y 


ty 


* 


ds + 3x2 


+ } == cos ( log.r ) 


( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் 


220 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


கொடுத்துள்ள சமன்பாடு 

(xD3 + 3x2 D ’ + xD + 1 ) y = cos ( log x ) 
x = ez ( அதாவது z = log x ) என்று பிரதியிட்டு , 


( 1 ) 


ஐ 9 என்று குறிப்பிட்டால் , 


dz 


xD = 0 , x2 D2 = 900 -- 1 ) , 
xDS 

e ( 8 ) 1 ) ( 8- 2 ) என்ற முடிவுகள் நமக்குத் தெரியும் . 


- 


. 


சமன்பாடு ( 1 ) , 
[ 0 ( 9 - 1 ) ( 0 - 2 ) + 30 ( 9 - 1 ) + 6 + 1 ] y = cos z 
[ a ( e- - 39 + 2 ) + 302 - 38 + 9 + 1 ] y = cos Z 


( 
2 
) 


அதாவது ( 8 + 1 ) y = cos Z 
என்றாகும் . 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , ( 0 * + 1 ) Y = 0 
துணைச் சமன்பாடு 98 + 1 = 0 

( 0 + 1 ) ( 02 - 9 + 1 ) = 0 
- 1 , e 

1 + 1 - 4 


- 


- 1 , 


13 


+1 


2 


1+ 
Y = c + * ( Boos > z + Cin > = ) 


* 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

( * + 1 ) u = cos Z 


1 

Cos 2 
* +1 


3 


- 


1 

COS Z 
a . 02+ 1 


1 


cos Z 
9 


( 0 


-- 1 என்று பிரதியிட்டு ) 


மாறி குணகங்களுடன் கூடிய 


சமன்பாடுகள் 


1 +9 

COS 2 
( 1 - G ) ( 1 + 0 ) 
1 + 9 

COS 
1 92 
1 + ) 

CoS 2 
1 + 1 


1 


H 


( cos z - sin z ) | 


. 


பொதுத் தீர்வு y = Y + u 


Z 


-4- + ( B cos , 

+ c sin , 2) + ( cos a - sin 2 ) 
- Ar +++ (n o ( + ass ) 

( 3 10g 

:) ) 


+ -C sin 


+ 


cos ( log x ) - sin ( log x ) 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 

( x " D2 - xD + 2 ) y = x log x 
x = ez ( அதாவது 7 =- log x ) என்று பிரதியிட்டு , 
d 

ஐ 9 என்று குறிப்பிட்டால் , 
dz 
XD = 

8 , x2 D2 = e ( 9-1 ) என்ற முடிவுகள் தமக்குத் 
தெரியும் . 

கொடுத்துள்ள சமன்பாடு , 
[ 9 | 9-1 ) -8 + 2 ] y = er . z 

( 0 * - 28 + 2 ) y = er . z என்றாகும் . 
துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( 8 - 28 + 2 ) Y = " 0 


222 


பயன் முறை வகைக் கெழுச் சமன் சாடுகள் 


துணைச் சமன்பாடு 

8 – 29 + 2 = 0 


0 - 2 = 14 - 8 = 2 + 3 = 4 


Y = ez ( A cos z + B sin z ) 
சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

( 82 - 29 + 2 ) u = er . Z 


- 


1 
9 - 29 + 2 


ez - 7 


1 


* Z 


( G + 1 ) 2 2 ( 8 + 1 ) + 2 

( அடுக்குக்குறி தள்ளுதல் மூலம் ) 

1 
9 + 29 + 1-28-2 + 2 

1 

92 + 1 
= ez • ( 1 + 0 ) - 1 z 
= € z • ( 1 - 03 + ... ) 2 


. 


பொதுத் தீர்வு , 
y = Y -- u 
= ez ( A cos z + B sin 2 ) + ez • z 

= x [ A cos ( log x ) + B sin ( log x ) ] + x log x 
எடுத்துக்காட்டு 4 : 
தீர்வு காண்க : 

d y dy 
+ 4x 

+ 2y = ex 
dx² 

dx 
( B. E. 61 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 
B. E. 63 , ஓஸ்மானியாப் பல்கலைக்கழகம் ) 

d 
x = ez ( அதாவது z = log x ) என்று பிரதியிட்டு , 

dz 
9 என்று குறிப்பிட்டால் , கொடுத்துள்ள சமன்பாடு , 


ez 


[ 9 ( 0 - 1 ) + 49 + 2 ] y = e 

என்றாகும் . 
( 82 + 30 + 2 ) y = e 


223 


மாறி குணகங்களுடன் கூடிய 


சமன் பாடுகள் 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 

( 0 + 30 + 2 ) Y = 0 


துணைச் சமன்பாடு 

03 + 30+ 2 = 0 
( G + 1 ) ( 0 + 2 ) 0 

a = -1 , 9 


- 


Y = Ae - z - + Be - 2z 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 
( e : + 30 + 2 ) u = e 

! 


ez 


ez 


- 
* 


- 


1 
G * + 30 + 2 

1 
( e + 1 ) 10 + 2 ) 


e 


1 

1 
8 + 1 

( செயலியைப் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து ) 
1 

1 
8+ 1 


ez 


ez 


- 


ee ) 


- 


1 


ez 


1 


e - z2ze 


e - 2z e2z ee 


தா 


- 


6+ 1 


a + 2 


1 


eze 


e2z 


- 


- 1 + 1 


1 

2 

e 
9 2+ 2 
( அடுக்குக் குறித் தள்ளுதல் மூலம் ) 
1 

ez 
e- ? z - 

ez 


- 


- 
- 


2 


Ses per 


" dz 


er 
eeze 


dz 


* ** 
( 
[ * d ( s ) - c | ec d ( e ) 
[ 

Je da – rẻ | xe do ( v = x ) 
= ~ e * - e- = J xd ( e " ) 


- 


e 


224 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


e- 27 


[ xer - Terds ) 


= e - ze * 


- 


e- 22 ( xe * er ) 
e - 2z ex ( x - 1 ) 


= e -ze * 


பொதுத்தீர்வு y = Y + u 

Ae - z + Be - 2z + e - ze - e - 2z e * ( x - 1 ) 
Ax - 1 + Bx_2 + x - lex -x - 2 er ( x - 1 ) 


A B 

+ 


e 


+ 


* 


+2 


பயிற்சிகள் 35 


* 


* 2 


- 


- 2x 


2 . 


* 2 


dx2 + x 


தீர்வு காண்க : ( 1 - லிருந்து 22 வரை ) 

d y dy 
1 . dx2 

- 4y = x4 
dx 

( B. E. 66 , ஆந்திராப் பல்கலைக்கழகம் ) 
dey dy 

3x2 
dx 

( B. E. 53 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 
3. ( x2 D2 | 4xD + 6 ) y = x ( x + 1 ) 

( B. E. 64 , ஓஸ்மானியாப் பல்கலைக்கழகம் ) 
dey dy 
4. x2 
dx2 

+ y = x2 
dx 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
5. x y " ( x ) - 3x y ( x ) = x + 11 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dey dy 
6. x2 

2x | 

+ 2y = x3 
dxa 

dx 

( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
7. x y " ( x ) + 4xy ( x ) + 2y = 6x 

( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


. 


2 


- 


5 
8. xy " ( x ) + xy ( x ) - 9y = 

( B. E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


x2 


-- 


ocs 


சமன்பாடுகள் 


sce 


மாறி குகைங்களுடன் 52 Ig.ALL! 


( B. E. 70 , மதுப் பல் 55 20 25 கம் ) 


** 


xy " ( x ) -- 2 :1xy fx ) --- ?? { 12 4 1 : 37 

( S. E 5 , 66 கடோ test கடைக்க ) 


d / 2 


-- 


11 . 


dey 
. 




t 

{ B. E. 54 , சென் 3 ப் பல்கலைக்கழகம் ) 
12 . ( x ) - 2 y " ( x ) -- xy { r ) -- y { x } 

{ 3. E. 21 , சென்னைட் பல்கலைக்கழகம் ), 
* 

dy 

T 
13 . 

( B. E. 60 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
14. ( x 18 - 3x 1 * - + x ! ) - | - ! } } 

sin { gX ) 
( BE . 5 , சென்னைப் ப ct இயக்ககம் ) 


- 


பட்ட 


d.:8 


* 


dey 


dy 


- 2 ) 


15 . 


== : x log x 


P 


( B. £3 . 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
16. ( x Da - 5xD - 7 ) y == » * 1, g x 

( B. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 


17 . 


dey 

2x log x ; 
dx dx 

dy 

என்ற நிபந்தனைக்குட்பட்ட 
(3E. 60 , சென்னை பல்கடைக்கழகம் , 


1 


பா 


dey 


1 


dy 


121age 


- 


13 . 


- 


( B.E. 56 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 
19 . 

-- 
da dx 

( B. E 59 . சென் இனம் பால் கடக்கழகம் ) 
20. x * x ( x ) - xy ) x " y ! x ) 

( B. E 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) . 
15 


-- 


. 


. 


226 


பயன் மூறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


. 


3y ( x ) = x2 
( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 

1 
22. ( x De + 3xD + 1 ) y 

{ 1 - x ) 2 


[ குறிப்பு : சிறப்புத் தீர்வு கண்டுபிடிக்க, எடுத்துக்காட்டு 
4 - ல் கையாண்ட முறையைப் பின்பற்றவும் . ) 


13 


dR 
dr 

+ AR = 0 என்ற சமன்பாட்டில் 
A ஒரு + , மாறிலி அல்லது () என்பதற்குத் தகுந் 
தாற் போல் , மூன்று வெவ்வேறு தீர்வகளைக் காணவும் . 

( B. E. 73 , சென்னைப் பல்கலைக் கழகம் ) 


$ 64 . ஒருபடித்தான வகைக்கெழுச் சமன்பாடுகளுக்கு மாற்றக் 
கூடிய சமன்பாடுகள் : 

dry 
{ a -- bx ) n - ---- P. ( a + -- bx ) n - 3 

d " - y 
dan 


dxn - 1 


( 1 ) 


+ P. - 1 ( a + bx ) - + Pny == F ( x ) 

dx 
என்ற சமன்பாட்டில் P1 , P. , P. மாறிலிகள் . 


F ( x ) , x- ன் சார்பு எனக் கொள்வோம் . 


இப்போது a + bx 


X என்று பிரதியிட்டால் , 


- 


b 


as 


d 


d 
dx) 


D 


( 3 ) 


dX 
dx 


--- 


5 


மய 


8 


dx 


ds 


42 


s_ds 


வ 


dx 


dx2 


dx3 


dx s , 


வைகளை ( 1 )-ல் பிரயிட்டால் , 


day 


dn -1y 


+ - P. Xn - 1 bn - 2 


- +- Pa - 1 


Xb 

dy 


+ Pny = F 


dx 


= r (**) 


- 


T றி குணகங்களு டன் கூடிய ... 


000 சமன்பாடுகள் 


227 


r* * + x- an + --- + - + ( " = ") 


P 


மேல் 


( 2 ) 
சமன்பாடு ( 2 ) . ஒரு படித்தான வகைக்கெழுச் சமன்பாடாகும் . 
ஆகவே அதன் தீர்வை 863 - ல் விவரித்த முறைப்படி கண்டு 
பிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 


தீர்வு காண்க : 


கா 


-- 


( x + a ) 


MADA 
படம் 


dxa 


dy 
4 ( x + a ) + 6y - 

dx 
( B. E. 50 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


* + 


X 


dX 
dx 


- 


என்று பிரதியிட்டால் , 


1 . 


dy 


dy 
dx 


dy 
dX 


-- 
- 


dx 


dx 


dey 
dis 


4 ( x ) = 4 ( 2 ) - 


-- 


dx 


dey 


-ம 


Are 


-- 


ஆகவே , கொடுத்துள்ள சமன்பாடு 

d y 
dx2 

di 

-+ «y = x - 
என்றாகும் . 


இப்போது X = er ( அதாவது z = log x ) என்று பிரதியிட்டு , 

d ஐ ) என்று குறிப்பிட்டால் , சமன்பாடு ( 2 ) 


dz . 


[ 009 


1 ) -- 40 + 6 ] y = ez 


( 3 ) 


4 ** 


( 02 - 50 + 6 ) y == ez 
என்றாகும் . 


228 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , ( 6 * - 59+ 8 ) Y == 0 


துணைச் சமன்பாடு 0 


59 + 6 


. 


- 


0 


2 , 


Y = keez - + Be & z 


சிறப்புத் தீர்வு 1 ஐக் கண்டுபிடிக்க , 

( 0 * - 50 + 6 ) & as E3 


1 
92- 6 

ez 
1 
- 50+ 6 


e - a d * - 5+ 8 • ( 1 ) 


- 


1 


1 
03 - 50 - 6 


- 


5 


* 


+ 


8 ° e 3 


2 


1 


2 


0 - 0 + 68 " 


= * - * 


பொதுத் தீர்வு y = Y + ! 

= Aez + Bez +2 


6 


X 
AX2 + BX8 + 

2 


al 


- 


6 


= A ( x + aj3 + B ( x + a ) + 


* 


2 


- 


A ( x + aj + B ( x + aj + 


1 
6 - ( ; 
( 3x + 2a ) 


பயிற்சிகள் 36 


தீர்வு காண்க : 


1. ( 2x - 1 * 


dy 


dia 


+ ( 2x - 1 ) 

dx 
( B. E. 53 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


P குணங்களுடன் கூடிய 090 


சமன்பாடுகள் 


223 


( 5+ 2x ) * 


+ 8y 


N 


- 


9 


da 


( B. E , 31 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


dy 


- 


A 


dy 


4. ( 1 + x ) 


( x + 2 ) + y 
dx 

dix 
( B. 23 , 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dey 
dx4 

dx 

4 cos log ( 2 + x ) 
dy 

dy 
+ 5 ( a + bx ) - + key 0 

ax 
( B. E. " 52 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


3 . 


- 


( a + bx ) 


des 


| 


7. ஒருங்கை நேரிய வகைக்கெழுச் 

சயன்பாடுகள் 


( Simultaneous Lincar Differential equations ) 


F5. இதவனர . இரு பாறிகளடங்சிய வசைச்செழுச் சமன் 
போடு ளை அராய்ந்தோம் . 3. y இரண்டு சார்டடைய மாறிகள் 
1 என்ற சார்பில் பாரியைப் பொ ம த் த சார்பிளாக இருக்கட்டும் . 
X. y . 1 இவைகளடங்கிய இரண்டு வசைக்செழுச் சமன்பாடுசளி 
லிருந்து . x . ) இரண்டையும் ! சார்பில் தீர்வு காண இயலும் . இது 
போன்ற நிலையில் . சமன்பாட்டுத் தொ ச திகள் அமைசின்ரன . 
இந்த அத்தியாயத்தில் மாறி குணசங்களுடன் கூடிய ஒருங்கை 
நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளை ஆராய்வோம் . 


F66 . ஒருங்கை நேரிய வகைக் கெழுச் சமன்பாடுகள் 

fi ( D ) x + 12 ( D ) y 21 ( 1 ) 


-- 


See 


F. ( D ) x + F , ( D ) y = 4 , ( t ) 


என்ற 


d 
என்ற சமன்பாடுகளில் D என்பது 

செயலி ; ft . fes 

dt 
F. F , என் வை D- ல் பல்லுறுப்புக் கோவைசள் . இந்த சமன் 
பாடுகளின் தீர்வு காண , இயற் கணித ஒருங்கைச் சமன்பாடுகளின் 
தீர்வு முறையைப் பின்பாறுகிறோம் . அதாவது , முதலில் ( 1 ) , ( 2 ) 
இவைகளிலிருந்து , மட்டும் அடங்கிய ஒரு சமன்பாட்டைக் கண்டு 
பிடிக்கிறோம் . இதற்கு y ஐ நீக்க வேண்டும் . 


( 1 ) -ன் இரு பக்கமும் F , ( P ) ஆல் இயங்கினால் , 
F , ( D ) • f1 ( D ) x + F. ( D ) • f , ( D ) y 

= F , ( D ) • 4 ( 1 ) 


- 


( 3 ) 


ஒருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


231 


Tod 


( 2 ) -ன் இரு பக்கமும் f : ( D ) ஆல் இயங்கினால் , 
f ; ( D ) • f: ( D ) x + - f , { D ) • F , ( D ) y 

= f , ( D ) • * , ( f ) 
( 3 ) - ( 4 ) ; [ F , { D ) f ( D ) -- f : { D ) • F , { D } ] x 
= F, { D ) • - 11 ) - f : { D ) * * . ( 1 ) 

( 5 ) 
( 5 ) மாறி குண உங்களுடன் கூடி 

வகைக் கெழுச் சமன் 
பாடாகும் . 
( 5 ) -ன் தீர்வு 3 == 

( 8 ) 
என்றால் , ( 6 ) ஐ { 1 ) அல்லது ( 2 ) -ல் பிரதியிட்டு . ? கண்டுபிடிக்க 
இயலும் . 

குறிப்பு 1 : [ F2 { !P ) • f { D ) -- f. { D } ° F { Di ] என் றி 
கோவையில் D- ன் உயர்ந்த பாடியின் எண் - ச்கையே . Y. } 
இவைகளுடைய 

தீர்வில் 

மாறிலிகளின் 
எண்ணிக்கைக் குச் சாம் . ஒருங்கை 13304 க்கெழுச் சமன்பாடு 
களுடைய தீர்வு காணும்போது , மேற்சொன்ன விதிப் பிரகாரம் 
பொதுத் தீர்வில் மாறவிகள் -அமைந்திருக்க வேண்டும் . இந்த 
அளவுக்கு மேல் 

மாறிலிகள் கொண் வரப்பட்டால் அதிகப் 
படியான மாறிலிகளை மற்றவைகள் சர்பில் அமைக்க வேண்டும் 

குறிப்பு 2 : { 1 ) . { 2 ) இவற்றிலிருந்து , X ஐ நீக்கி , மட்டும் 
அடங்கிய சமன்பாட்டைக் காணலாம் . அதிலிருந்து . ; -ன் தீர்வு 
காணும் போது , அத் தீர்வில் அமைந்திருக்கும் மாறிலிகள் தனித் 
தல வயல்ல . இவைகளு+ கும் x- ன் பொதுத் தீர்விலிருகம் மாறிலி 
சளுக்கும் 

தொடர்பை , , y இவற்றின் மதிப்புகளை 
( 1 ) அல்லது ( 2 ) -ல் பிரதியிட்டுக் கண்டுபிடிக்க வேண்டும் . 

ஒருங்கைச் சமன்பாடுகளின் தீர்வு காணும் முறைக் கீழ்வரும் 
எடுத்துக்காட்டுகள் மூலம் நன்கு விளங்கும் . 


உ எடள 


எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 1 : 
தீர்வு காண்க : 


+ 4x + 3y = 


dy 


+ 2x + 5y = et 

( B. E 61 , சென்னைப் பல்கலைக்கழகம் , 
B. E. 34 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம்.) 


பயன் மூறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


தேல் SP : 


கொடுத்துள்ள சமன் பாடுகள் , 


- 


323 


. 


D00 


500 


( 2 ) 


( 1 ) -ன் இரு பக்கமும் ( ) -- 5 ) ஆல் இயங்கினால் , 
f ) + 5 , { D --- 41 ) x + 3 { 0 -- 5 ) y == { D --- 5 ) : 

( 3 ) 


( 2 ) ஐ S ஆல் பெருக்கினால் , 

8x + 3 { D + 5 } } == 3ur 


( 4 ) 


பட 


1 + 5 


[ { D -- 5 } f I) --- 4 ) -- 8 ] x 

[ D3 + 90 -- 14 ) x 


3 . 


- 


sps 


( 5 ) 


துணைத் தீர்வு X ஐக் கண்டு பிடிக்க, 

{ D * -- 9D ---- 14 ) X = 0 


ணைச் சமன்பாடு , 

D2 --- 90 + 14 == 0 
( D + 2 ) [ D + 7 ) = 0 


SAN 


வயகம் 


X 


A23 --- Be 


சிறப்புத் தீர்வு 18 ஐக் கண்டுபிடிக்க , 

{ D % + 9D + 14 ) l = 1 + 5t 


D " + 9D --- 14 ( 1 + 51 - 3es ) 


-ran 
- 


D -- 9D- 14 ( 1 + 51 ) 


1 


( 1 -- 51 ) 


4 (1 


- ( 1+ 14 


1 ) 
P ) " 


( 1 + 51 ) 


- 


ருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- + ( 1 - 1 ) 1 + 50 
- + ( 1 +51 - * x 5 ) 
= 14 ( 51- 14 ) - 


படி 


51 
14 


198 


pa 


1 
D " -- 9D ---- 14 


( --- 34 ) 


1 


( -- 3e ) 


* 



- 


1 -- 9 + 4 


8 


34 === t! - 29 


பொதுத் தீர்வு , 
* = x + & 


Ae - 2 ! - +- Bes + 


( 6 ) 


- 


196 . 


8 


( 6 ) -ன் வகைக்கெழு காணின் , 


5 


2Ae - 2 


7 Be - 1 


-en 


di 


8 


( 1 )-லிருந்து 

Sy 


an 


( D-- 4 ) x 


dx 


T 


4x 


N 


- 


t 


- 


er 


5 
t + 2Ae - 28 + 7Be - T ! 

14 + 

8 

31 
4Ae - 28 4Be - T : 

7 

49 
[ ( 6 ) , ( 7 ) இவைகளைப் பயன்படுத்தி ) 

5e 27 
2Ae - 3 : + 3Be - 1 

+ 

93 


-IN 


- 


பு 


2A 


9 


5e 
+ 


e - 24 + Be ~ 7 


- 
சும் 


+98 ) 


D 


7 


( 8 ) 


F3D 


- 


234 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் " 


இரண்டாம் வழி : 
முதல்வழிப் பிரகாரம் , 


28 


x = Ae -- 20 + Be - 78 


$ 
14 


* 


EDU 


196 


8 


இதை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


dy 
de 


+ 5y 


கான 


வ 


2Ae = 2 


- 


அகம் 


2Be 


5f 
7 


-- 


--- es 


98 


5 


ச 
- 


2Ae - 28 


2.Be - 28 


5 


பயா 


இது y- ல் ஒரு நேரிய சமன்பாடு . 


தொகையீட்டுக் காரணி 


--ப 


--- 
வ 


ess 


( 9 ) ஐ 52 ஆல் பெருக்கினால் , 

d 
dt 

2Ae - 22 


4 (ye"*) = ( 


- 


2Be - 7 


5t 
7 . 


பகாம் 


5et 


+ 


31 
98 


+ 


) 


eg 


2Ae8 


2Be - 2 


5t 
7 


est + 


81 
98 


58 

4 . 


தொகையிட்டால் , 


23- e - 2 


yet = C -- 2A • -- 


- 


test dt 


250 


5 


+ 


- 


93 


4 


-2 - e s + Be - 4 - 


25 


பை 


5 
7 


- 


( 


5 


250 
25 
3 | 25t 
490 


5268 
24 


- 


2A 


25 . 


e : + Be- 2 


7 


35 
31ps 
490 


5ee 


" 


க 


ஒருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


235 


2A 


e8e + Be = 2 


+ e" + 


est + 


52 
241 


C 


3 


t 


9 
98 


Ce- 52 


-- 


} 


- 
பங்காடி 


- 


20 + Be - 1 


3 


7 ) 
5 


+ 


24 


( 10 ) 


இந்தத் தீர்வில் அதிகப்படியாக C என்ற ஒரு மாறிலி இடம் பெற 
றிருக்கிறது . C , A , B இவைகளுக்கிடையேயாள்ள தொடர்பைக் 
கண்டுபிடிக்க , x , y இவற்றின் மதிப்புகளை ( 6 ) , ( 10 ) இவற்றி 
லிருந்து ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

5 
2Ae - 21 --- 7 Be - 1 : + 

14 

8 

Sf 
+ 4 Ae - 2 : -- Be -- 78 + 

196 8 


- 


பன் 


* 
++ 


( cente et 


e - 38 


--- Be - 78 


93 ) 


5 


s ) = 


1 


இதைச் சுருக்கினால் , 

3Ce - 5t = 0 


C 


. 
- 


0 


9 


5 


C- ன் இந்த மதிப்பை ( 10 ) -ல் பிரதியிட்டால் , 

24 
1 = 

e - 28 + Be - 14 

8 . 
இது முன்பு கிடைத்த தீர்வுதான் . 


++ 


2 


98 


மூன்றாம் வழி , 

முதல் இரு வழிகள் பிரகாரம் , y ஐ நீக்கி , x- ல் ஒரு சமன்பாடு 
கிடைத்தது . 

31 
x = Ae - 2 + Pe - 1 : + 

14 ) 198 8 
இப்போது ( 1 ) , ( 2 ) லிருந்து x ஐ நீக்குவோம் . 


5f 


20 


( 1 ) ஐ ( 2 ) ஆல் பெருக்கினால் , 

2 ( D + 4 ) x + 6y 


21 


ess) 


படன் மூறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


-4ITIN 


( 2 ;-ன் மேல் ) + 4 ஆல் இயங்கினால் , 
2 ( D + 4 ) -- { D --- 4 ) { D + 5 ) y = { D + 4 ) er 

- Ses 

( 12 ) 
( 12 ) -- ( 11) ; 
[ { D + 4 ) ( D +- 5 ) 

( e -- 92 + 14) y se 21 
துணைத் தீர்வு Y Ce - 28 + De - 38 . 
இங்கு C , D இரு புதிய மாறிலிகள் . 


. 


TTA 


6 ] y 


--- 


D 


r 


நாசா 


பா 


சிறப்புத் தீர்வு !! ஐக் கண்டுபிடிக்க , 
( D * + 9D + 14 } 34 == 5e : - 

1 
De + 90 + 14 


Core 


( 5e8 


21 ) 


1 

58 
D3 + 9D-- 14 


C 


5 


பன் 


1 
1 + 9-+ 14 


Se3 


ப 


2 ? 


24 


24 , 


( -2 ) 
De + 9D + 14 


- 


( t ) 


90 


+ 


Da 
14 


14 ( 1 

( 1+ 
-- ) ( 1 + ?? + F ) " 
-- + ( 1-3) 
= - ( : - * ) -- ++ * 


-- 
- 


11 + us 


பொதுத் தீர்வு y == 


Y --- 


5 


Ce - itat Demitt 


Te 


* + 


9 
88 ) 


( 13 ) 


7. 


உமர் MD . 


* 


( Ae * 
+ s (ce " 


1 


98 ) 


* + } 
ஒழுங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
இப்போது , ( 6 ) , ( 13 ) இவைகளில் நான்கு மாறிலிகள் A , B , C , D 

இந்தத் தீர்வுகள் கொடுத்துள் N சமன்பாடுகளுக்கு 
ஏககாலத்தில் பொருத்தமாய் இருக்க வோல்டியதால் , A , B , C , D 
எல்லா தனித்தபைய க இருக்க முடியாது . அவைகளுக்கிடையே 
யுள்ள தொடர்பைக் காண , 8 , ( 13 ) இவைகளை ( 1 0 பிரதியிட 
வேண்டும் . 

5 
2Ae - 2 ; -- 7 Be= " t + 

8 

51 
Ae - 28 + Be - 3 -- 

8 
5 

+ De - 18 + 26 ) 
அதாவது 

( 3C + 24) e - 28 -- ( 3D - 3Bie - st = 0 
e - t 

e ! இவைகளுடைய குணகங்கள் தனித்தனியே 
பூச்சியமாக இருக்க வேண்டும் . 
SC + 2A = 0 , 

38 = 0 

2A 
அதாவது C = 

D , 
( ! 3 ) -ல் இந்த மதிப்புகளை பிரதியீட்டால் , 
24 

5 

9 
y e - 2 + Be - 1 : + 
* 24 

+ 
7 

98 
எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண் - 8 

+ x - } = 3 
dy 

0 

B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
கொடுத்துள்ள சமன்பாடுகள் 
4x + ( D - 3 ) y = 0 ... 

( 2 ) 


es 


dia 


மாம 


ats 


-- 


.00 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


[ 1 ) -ன் மேல் இரு புறமும் D2 3 ஆல் இயங்கினால் , 
{ ? -- 3 / { L + 1 ) x --- { 13--3 ) 3 ( D2 - 3 ) 

4e2 


-- 
- 


- 


238 


ப 


t 


( 2 ) ; 
[ ( D 

3 ) ( D2 -|-- 1 ) + 4 ] x = er 

213 + 1 } x = e 
துணைத் தீர்வு X ஐக் கண்டுபிடிக்க , 

( D * - 2DS + 1 ) X = 


( 
4 
) 


துணைச் சமன்பாடு , 

D4 


2D3 +1 


பட 


- 


( D3 -- 1 ) ( D 


- 


1 


( D + 1 ) ( D 


1 ) ( D + 1 ) ( ID -- 1 ) == 0 

1 2 


- 


அதாவது D = 


܀8 


1 ; 


1 , 1 


X == et ( 4 + B1 ) + e { C + Dt ) 


பால் 


- 
பக 


- சிறப்புத் தீர்வு ! ஐக் கண்டுபிடிக்க , 
2D2 + 1 ) 24 

eas 

1 
* 

2D2 - | - 1 

1 
24 

2 x 2 : --- 1 


- 


D 


- 
Pan 


eas 


1 


aa 


18 - 8 -1 


9 


e2e 


-nநாம் 


ஃ பொதுத் தீர்வு 
X + 1 == e ( A + Bt ) + e- ( C + Dt ) + 

( 5 ) 
( 5 )-ன் வகைக்கெழு காணின் , 
dx 

et • B + ( A + B1 ) et + .et • D - e- ( C + Dt ) 
dt 

2e3 


233 


ருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


Bee + ( A -- Bt ) e + ek • B 


Det - 


- 


di2 ) 


- e -tD + e - 3 ( C + DI ) -- 


4 
9 


te 


2Bes + ( A + Bt ) et - 2De - t + e- : { C + Di ) ; 

( 6 ) 


( 1 )-லிருந்து , 


dex 


y = e 


- 


da 


e 


-- 


et - ee ( A + Bt ) - e- ( C + Dt ) - 

9 
2.Bee - ( A + B ] es -- 2De - e- ( C + DI ) 

4 


பாம் 


es 


9 


[ ( 1 ) , ( 6 ) இவற்றைப் பயன்படுத்தி ) 


- 


2Bet - 


2 ( A + Bt ) et - 2 ( C -+ - Di ) e - t 

4 
+ 2De : + 


e ? 


100s 


( 7 ) 


பயிற்சிகள் 37 


நீர்வு காண்க : 


dx 


dt| 


-7x + y = 0 


dy 
dt 


-- 


2x --- 5y = 0 

( B. E. 62 . சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


dx 


பகை 


3y 


க 


. 


do 


dy 
de 


28 | 


3x + 2y = 

( 8. E. 63 . 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 
B. E. 64 , அண்ணா மலைப் பல்கலைக்கழகம் ) 


240 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3 . 


+ 5x + y == e 


dy 
dt 


- + 3y - 


x = 22 


( B. E. 57 , 64 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


A. 


dy 
dt 


+ 2y =- cos 21 


tai 


dx 


-வது 


sim 21 


dt 


( B. E. 70 , 71 சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


5 . 


d . 
dt 


dy 
di 


dy 
di 


+ 5x + 3y = 0 

( B. . 61 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


6 . 


2 


-- 


dy 
di 


- 


e 


n 


dt 


dx 
di 


dy 

Cos 21 
+ 2y = 
di 

( B. E. 70 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 
dy 
+ 9 

+ 2x + 31y = ee 
dt 


dx 


dt 


dy 


3 


dx 
dt 


+ 7 

dt 


+ x + 24y == 3 


( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


8. x ( t ) + 5x (t ) + } ( 1 ) + 7y { t ) 

= 2e 
2x ( 1 ) + x + 3y ( t ) + y [ t i = < ! 

( 3. E. 71 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


9. ( D - 3 ) x – ( D- ] ) y = cos t 

- ( D - 3 ) y = 0 

[ BE . 73 , மதுரைப் பல்கக்ைகழகம் ) 


- 


ஒருங்கை நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


10 . 


- 


- 


- 


ஐ 


di 


dy 


dia 


- + x + y = 0 

( B. E. 64 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


11 . 


dex 
dt2 

+ m °y = 0 


dey 


- 


0 


1 


are 


dex 


12 . 


+ y == sin : 


dt2 


dey 
dt2 


விலை 


COS 


( B. E. 65 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


13. Dry + ( D + 6 ) x = et 
Dy + Dx = 2 

( B. E. 69 , சென்னைப் பல்கலைக்கழகம் ); 


ப 


பயிற்சிகள் 38 


சிறப்புத் தீர்வைக் காண்க : 


dx 
dt 


+ 2y 


- 
- 


et 


dy 
di 


2x 


- 
- 


t = 0 என்றபோது x = 0 


2 . 


+ 2y = 5et 


dt 


dy 
dt 


2x = 5er 


t = 0 என்ற போது x = -1 . y = 3 என்ற நிபந்தனைக்குட் பட்டு 

( B. E. 70 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
ப.வ. ச . - 16 


-242 


பயன் முறை வகைக்கெழுச் சமன் சாடுகள் 


8 . 


dx 
dt 


+ y = sin t + 1 


dy 

COS 1 
dt 
= 0 என்றபோது , x = 1 , 

1 , y = 

2 என்ற நிபந்தனைக்குட்பட்டு 
( B. E. 71. மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


dy 
dt 


+ px 


sin pt 


at 


py - cos pf 


இங்கு p ஒரு மாறிலி ; t = 0 என்ற போது x = 

t = 0 என்ற போது x = 1 , y = 0 என்ற 
நிபந்தனைக்குட்பட்டு . ( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 





. 


8. நேரிய வகைக்கெழுச் சமன்பாடு 

களின் பயன்முறைகள் 


Applications of Linear Differential Equations ) 


பல 


567. நான்காவது அத்தியாயத்தில் , துறைகளிலிருந்து 
ஏற்படும் முதல் வரிசை முதற்படி வகைக்கெழுச் சமன்பாடுகளை 
கவனித்தோம் . இந்த அத்தியாயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 
வரிசையுள்ள வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகளை 


ஆராய்வோம் . 


888. L , R , C மின் சுற்றுக்கள் : 

மின் சுற்றுக்களில் ஏற்படும் முதல் வரிசை சமன்பாடுகளை 
" முன்பு அறிந்தோம் . இப்போது , மின் தடை , மின் தூண்டம் , மின் 
தேக்கம் முதலிய மூன்று உறுப்புக்களும் கொண்ட ஒரு தொடர் 
மின் சுற்றைக் கவனிப்போம் . 


மின் தடை R , மின் தூண்டம் L , மின் தேக்கம் C உள்ள ஒரு 
மின்சுற்றில் பொருத்தப்பட்ட மின்னழுத்தம் E என்று கொள் 
வோம் . கால அளவு 1 - ல் சுற்றில் பாயும் மின்னோட்டம் 1 , மின் 
னூட்டம் ) என்றால் , L , R , C மூலம் ஏற்படும் மின்னழுத்தக் 
குறைவுகளின் கூடுதல் 


di 
dt 


L 


- 


+ Ri + * 


. 


கிர்க்காஃப் விதிப்படி , 


. 


di 
dt 


+ Ri + - 


E 


( 1 ) 


- 


++ 


-- 
- 


ஆனால் , 


da 
dt 


ess 


( 2 ) 


d g 


- 


+ R 


4 


... 


. 


ட்டிருக்கிறது . R * < 
244 

பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 
( 2 ) ஐ ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

da 4 
L 
dt2 

dt 
( 1 ) -ன் இரு பக்கங்களையும் ! ஐப் பொருத்து வகையிட்டால் , 
dai 

di 1 da de 
L + R 
dt2 

dt C dt dt 
dai di 1 

JE 
L 

+ 

i 
die 

dt 

( 4 ) 
( 3 ) , ( 4 ) சமன்பாடுகளைத் தீர்வு செய்து 4 , 1 இவற்றைக் கண்டு 
பிடிக்கலாம் . 

எடுத்துக்காட்டுகள் 
டுத்துக்காட்டு 1 : 

L , R , C என்ற மூன்று துணையலகுகளுள்ள ஒரு தொடர் மின் 
சுற்றில் மின்னூட்டம் 4 , 

மின்னோட்டம் i இரண்டையும் 
கொடுக்கும் சமன்பாடுகள் . 

1 
Le + Rq + 

ot 

1 
i ஏ என்பனவாம் . 

என்ற கட்டுப்பாட்டுக்குட் 

LC 
பட்டு , ஒத்திசைவுக்கு ( resonance ) மின்னோட்டம் சரிசெய்யப் 

என்றும் 

0 சன்றபோது 
= i = 0 என்றால் , 


Ĉ 9 = E sin wi 


- 


4L 


< c 


t 


- 


Rt 
2L 


- 


E 
Ro 


( 


cos ot + 2 


{ cos p ! + 


R 
20p 


sin pt 


} ) 


Rt 
31 


E 


1 


* 


( 


sin ot 


PÅLC 


sin pt 


R 


PVLC 


P ) 


-- 


1 

R2 
என்று நிறுவுக , இங்கு p 

LC 

42 
( B. E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ; 

( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ). 


- 


245 


நேரிய வகைக்ககழுச் சமன்பாடிகளின் பயன் முறைகள் 


dd 
dt 


என் பதை ) என்று குறிப்பிட்டால் , 


கொடுத்துள்ள சமன்பாடு . 


( LD * -+ RD + ) 
t ) ; 


E sin wi 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 


O 


- 
- 


O 


( L " + KB + + ) r 
துணைச் சமன்பாடு , LD " + RD + / 

R - V/ K - 4 


4L 
C ) 


2L 


R 
2L 


M 


R2 


வ 


4L 

C 
4L 


ம. 


R 
2L 


M 


41 

R2 
C 
4L2 


4L 


R ( 


-C ) 


என்று கொள்கை . 


. ) 


R 


R 
2L 


E 


+ i 


- 
* 


N to 


1 
LC 


412 


R 
2L 


+ ip 


- 


Rt 


20 


( A cos pt + B sin pt ) 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 


( LD " 


LD2 + RD + 


) 


E sin ot 


246 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள்: 


1 


E sin ot 


1 


LD2 + RD - + C 


1 


- 


La2 + - RD + 


E sin ot 
1 
C 

எ என்று பிரதியிட்டு ) 


( D 


- 


1 

E sin wi 
RD 


1 
LC 


என்பதால் , 


Lo2 


4 ) 


COS at 


E 
R 


X 


ஃ பொதுத் தீர்வு q = Y + ! 

Rt 
21 

( A cos pt + Bsin pt ) 


COS 


Ro 


. 


t = 


0 என்றபோது , q = 0 . 


ஃ 0 = A 


E 
Ro 


E 


. 


( 2 ) 


2 


Ro 


( 1 ) -ன் வகைக்கெழு காணின் , 


da 
dt 


Rt 
21 

( - AP sin pt + Bp cos pt ) 


e 


Rt 
21 

X 


+ ( A cos pt + Bsin pt ) * e 


R 
21 


Sec 


sin 


sin at 


t = 0 என்றபோது , i = 0 . 

R 
* 0 = Bp 

* A 
2L 


247 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


.. 


B 


R 
2 Lp 


х 


E 
Ro 


( 2 ) , ( 4 ) இவற்றை ( 1 ) -ல் பிரதியிட்டால் , 

RE 
2L 

E R 
cos pt + 
Ro 

Ro 2 Lp 


sin pt 


pr ) - 


E 

COS WT 
Ro 


9 = e 


Rt 
2L 


- The Le 


E 
Rw 


cos p 


cos pt + 


22 


sin pt 


:)) - 


COS at 


1 


2Lp 


(5 ) 


( 8 )-60065i , 

R1 

2 L 
i = e 


sin pt 


Ap 


BL ) 


BR 
2L 


R : 
2L 


fine e 


cos pt ( Bp 


cos pt( 


AR 
2L 


) 


E 
+ 

R 


sin wt 


Rt 
2L 


sin 

pl 


Ep 
Ro 


- 


R 
2Lp 


E 
Rw 


R 
2L 


to 


E 
R 


sin at 


Вр 


RI 
2L 


sin 


( : A2 - 0) 
sinprevio ) + 
sin - :) 


sin ut 


R 


RI 
2L 


E 
R 


sin. at 


RE 
2 


sin pt X 


E 

+ 
PROLC 

R 


sin at 


பயன்படுமுறை வகைகெழுச் சமன்பாடுகள் 


1 


2L 


sin at - 


2 


sin pt 


1 


p 


LC 


VLC 


1 


E 
R 


Rt 
2L 

sin pt 


p ) 


P VICE 


எடுத்துக்காட்டு 2 : 

மின் தூண்டம் L. மின்தேக்கம் C உள்ள ஒரு சுற்றில் பொருத் 
தப்பட்ட மின்னழுத்தம் E sin nt . அளவு 1 = 0 என்ற 
போது , மின்னூட்டம் , மின்னோட்டம் இரண்டும் பூச்சியம் . கால 
அளவு t- ல் மின்னோட்டம் i = 

( cos at - cos nt ) 

L ( n - ) 
என்று நிறுவுக . இங்கு CLws 


nE 


Et sin at 
மேலும் n = 0 என்றால் i == 

என்று காட்டவும் . 

2L 
கால அளவு 1 - ல் மின்னூட்டம் q . மின்னோட்டம் i என்று 

da 
இருக்கட்டும் . 1 ) 

dt 


- 


L , C மூலம் ஏற்படும் மின்னழுத்தக் குறைவுகளின் கூடுதல் 

dil 
L + 
dt . 

diq 
L 

+ 
dia ) 


우용 


கிர்க்காஃப் விதிப்படி , 

dq 
L 

4 
di2 

E sin nt 
C 


q = Esin nt 


( LD " + 1 ) . ( 1 ) ( D - 4 ) 
துணைத்தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , ( LD* + ) 


Y = 0 


1 


துணைச்சமன்பாடு LD2 + 


= 0 


249 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


1 
CL 


{ :: CLw 


1 ) 


பாடி-4 


+ -- -62 


* is 


பார் 


- 


( 2 ) 


Y = A cos wf - B sin wt 


* 


வலம் 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

1 
LD -- 

E sin nt 
C 


2 


- 


E 


sin nt 


1 


LD + 


- 


sin ni 

11 
Lne + 

C 


E 
-Ln " + Lor 


sin nt 


. 


ச 


E 
L ( 02 - n " ) 


sin ni 


- 


. 


Y + u = A cos at + B sin ot + 


- 


E sin nt 
L ( 0 " - n " ) 

( 3 ) 


0 என்றபோது , 4 


- 


- 


. 


0 


E sin nt 
4 = B sin at + 

L (4 -- n ) 


( 
4 
) 


3 


வகைக்கெழு காணின் , 
da 

i Bw cos at 


( 5 ) 


En cos nt 
L ( 02 - 1 ) 


- 


... 


-ன் 


Des 


t = 0 என்றபோது . i == 0 

En 
0 = B ய + 

L ( s2 - n ) 


க 
- 


- 


En 
La ( s2 --n ) 


LD * + 102" sin wr 


250 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


B- ன் மதிப்பை ( 5 ) -ல் பிரதியிட்டால் , 

Ena 

cos at + 
La ( 2_n } 


- 


En cos nt 
L ( -n ) 


- 


En 
L ( ல " - n ) 


( cos nt) 


- 


cos ot ) 


En 
L ( n --- 


( cos ot 


ச 


cos nt ) 


( 6 ) 


) 


புதியதாகக் காணவேண்டும் . 


n = 0 என்றால் , சிறப்புத்தீர்வை 
அதை 1 என் போம் . 


sin ni 


LD2 -- 


1 
C 


E 

1 
LL D2 

D2 + 42 


sin ot 


E 

X 
L. 


t cosot 

2 ய 
[ 860- சூத்திரம் ( IV ) ஐப் பயன்படுத்தி ) 


Et coswt 

2LA 


: q = Y + y = A cos ot + B sin ot 


Et cosof 

2 டய 


( 
7 
) 


... 


t = 0 என்றபோது , 4 


0 


- 


A 


. 


q = B sin ou 


Et cos o 

2Lw 


( 8 ) 


வகைக்கெழு காணின் , 
dq 

= i = Ps cos wi 


( cos at -- at sin ot ) 


( 9 ) 


dt 


21 


நேரிய வகைக்கெழுச் சமள்பாடுகளின் பயன் முறைகள் 


என்றபோது , i = 0 - 


* 


0 . 


- 


21A 


B 


E 
2Ls 


B- ன் மதிப்பை ( 9 ) -ல் பிரதியிட்டால் , 


E 

w COSof 
2 Lo2 


E 
2 டய 


- 


Coso -- 


ot sin of 


2 L00 ) 


-- 


Et sin at 

2L 


பயிற்சிகள் 39 


. 


ஒரு மின்தேக்கியின் மின்னூட்டம் ) கீழ்க்கண்ட.. சமன் 
பாட்டுக்குப் பொருத்தமாயிருக்கிறது . 


1 


L 


--- R 


da 
dt 


+ 


9 


0 . 


dt 4 


CC 


தாக 


q ( 0 ) Q. 4 { 0 } = 0 என்ற நிபந்தனைகளுக்குட்பட்டும் 

R 

CRA? 
4L > R2 , l = 

என்பவைகளை 
2L 

4L2 ( 
உபயோகப்படுத்தியும் , மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து , 

--ot 
பு Qe 

cos o ! + sin ot என்று நிறுவுக . 


dt 


மேலும் , மின்னோட்டம் i 


de 


( 


-- 


| sin or 


) 


என்று காட்டவும் . 


( B. E. 65 , வெங்கடேசாப் பல்கலைக்கழகம் ) 


மின்தேக்கம் C உள்ள ஒரு மின்தேக்கி , தன் மின் 
தூண்டம் ( self inductance ) L , பொருத்தப்பட்ட மின்னழுத்தம் 
E sin மூலம் மின்னூட்டமடைகிறது . கால் அளவு 1 -ல் மின் 


c 

1 Ec ( sin ric - Mic cos < ice )என்று நிறுவுக. 


னூட்டம் 


-- 


ப 


253 


பயன்மரை வகைககெழுச் சமன்பாடுகள் 


ஒரு மின் சுற்றில் காலம் 1 = 0 - ல் E sin p ? மின்னழுத் 
தம் பொருத்தப்படுகிறது . வழக்கமான குறியீட்டு முறைப்படி , 


de 


pEcospt 


dt2 


L 

--- 

tht C 
என்ற சமன்பாட்டை நிறுவுக . 


மேலும் ( i ) CR ? > 4L ( ii ) CR " < 41 என்ற நிபந்தனைகளுக் 
குட்பட்டு மேற்படி சமன்பாட்டின் தீர்விலிருந்து 1 ஐக் கண்டு 
பிடிக்கவும் , 


4. L , R. C மூன்று உறுப்புக்களுமுள்ள ஒரு மின் சுற்றில் 
மின்னூட்டம் ) , மின்னழுத்தம் E { ஒரு மாறிலி ) என்றால் கீழ்க் 
கண்ட சமன்பாடு கிடைக்கிறது : 


dq 


L 


-- R 


da 
de 


dia 


4 
C 


மின்னூட்டம் q ஊசலாடத் { cscillate ) தேவையான நிபந்தனை 
யாது ? 


அந்த நிபந்தனைக்குட்பட்டு 


சககம் 


e-at 


( 4 cos - 


+ B six 


* ) + 


என்று நிரூபிக்கவும் . 


4L 


( 2 


4k 
20 

C 
என்று வைத்துக் கொள்ளவும் . 

( B. E. 70. மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


5. L , R. C மூன்று உறுப்புக்களுமுள்ள ஒரு மின் சுற்றில் 
மின்னோட்டம் x ஐக் கொடுக்கும் சமன்பாடு 


dex 


dx 


கா 


+ 

Ecos pt என்பதாகும் . 
di C 
( 1 , R , C. p , E மாறிலிகள் , t கால அளவு ) 


போது , 


R , + ராசி என்றால் , மேற்படி சமன்பாட்டின் தீர்வில் உள்ள 

என்ற 
அடுக்குக்குறி உறுப்புக்கள் ( exponential terms ) , 

பூச்சியத்தை நோக்குகின் றன என்று காட்டவும் . 
அடுக்குக்குறி உறுப்புக்களை நீக்கிவிடலாம் என்ற தீர்மானத்துடன் , 
சமன் பாட்டின் தீர்வைக் காண்கவும் . 


- 


நேரிய வகைக்கெழுச் FLASS பாடுகளின் பயன் முறைகள் 


என்ற 


இந்தத் தீர்மானதுடன் கொடுத்துள்ள E , p , R மதிப்பு 

1 
களுக்குத் தகுந்தபடி , x- ன் மிகப் பெரிய மதிப்பு VLC 

p 
போது ஏற்படுமென்று காட்டவும் 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
6. L , R. C மூன்று உறுப்புக்களுமுள்ள ஒரு மின் சுற்றில் 
மின்னழுத்தம் 

Esinot பொருத்தப்படுகிறது , மின்னோட்டம் 
1 - க்குப் பொருத்தமான சமன் பாடு யாது ? அலைவுகளைத் தடுக்கக் 
கூடிய அளவுக்குள்ள மின் தடை -ன் மதிப்பு யாது ? 

E 
R- ன் இந்த மதிப்புக்கு i = sin ot 

2k 
என்று நிரூபிக்கவும் . 


- 


( என் 


) 


( ம , 


w , k இரண்டு மாறிலிகளும் LCw " 


கான்ற 


நிபந்னைகளுக்குட்பட்டு இருக்கின் றன . மேலும் t == 0 
போது மின்னூட்டம் , மின் னோட்டம் இரண்டும் பூச்சியமெனக் 


கொள்ளவும் . 


dia 


7 L , C இரு உறுப்புக்களு முள்ள ஒரு மின் சுற்றில் E. cos ot 
மின்னழுத்தம் பொருத்தப்படுகிறது . மின்னூட்டம் ( ) -வுக்குப் 

dQ 

E .. 
COS 

என்று 
பொருத்தமான சமன்பாடு 

CL 
1 
நிறுவுக 

என்றும் 

என்றபோது 2 
V CL 
மின்னோட்டம் i i . என்றால் , 

கால அளவு 1 - ல் Q = . 
i . 

E. | 
cos wt + Sinut -- f sin at என்று நிறுவுக . 

2s 


-- 


869. உத்திரங்களின் மனைதல் ( Bending of beams ) : 

ஒரு நீளமான பத்திரம் , நேர் பாரத்தைத் தாங்கும் போது , 
வளையக் கூடும் . வளைந்த 2 ருவில் , கீழ்ப் பாதியிலுள்ள இழைகள் 
நீளவும் மேல் பாதியில் உள்ள இழைகள் சுருங்கவும் கூடும் . 
இவைகள் இரண்டுக் சமிடையில் சில இழைகள் சுருக்கம் , நீட்டம் 
இவை இரண்டுமில்லாமல் இருக்கும் இந்த இழைகளிருக்குமி .... 
துக்கு நடு நிலை பரப்பு ( neutral surfacs ) என்று பெயர் . உத்திரத் 
தின்மேல் பாரம் வைக்கப்படுவதற்கு முன்பு . X- அச்சில் உள்ள 
இழைகள் ( உத்திரத்தின் மைய்ய அச்சு ) இப்போது இந்த நடு நிலைப் 


254 


உன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பரப்பில் ஒரு வளைவு உருவத்தில் இருக்கின்றன . இதற்கு மீள் 
இயல்புடைய வளை ( deflection curve , elastic curve ) எனப் 
பெயர் . இந்த வளைவைக் கண்டுபிடிப்பதற்கு , வகைக்கெழுச் 
சமன்பாடுகள் பயன்படுகின்றன . 


--- 


A 


- 


வ 


ப 


-- 


படம் 8 . 


மீள் இயல்புடைய வளைவை P என்ற இடத்திலும் நடு நிலைப் 
பரப்பை AA என்ற கோட்டிலும் வெட்டும்படியான , உத்திரத்தின் 
ஒரு குறுக்குப் பகுதியை ( cross section ) எடுத்துக் கொள்வோம் . 
இந்தப் பகுதியின் ஏதாவது ஒரு பக்கத்தில் உத்திரத்தின் மேல் 
இயங்கும் எல்லா விசைகளின் , 


AA ஐப் பொருத்து . வளைவு திருப்புத்திறன் ( bendidg moment ) 
M என்றால் , 


EI 

என்பது பெர்னெளலி ஆய்லர் சூத்திரம் . 
R 

( Bernowli - Euler formula ) 


மீட்சிக் 


கம் 


இங்கு E = உத்திரத்தில் 
elasticity of the beam ) . 


modulus of 


I = AA ஐப் பொருத்து , குறுக்குப் பகுதியின் நிலை மத் 
திருப்புத்திறன் ( moment of inertia ) 


R = மீள் இயல்புடைய வளைவின் P ( x, y ) - ல் வளையாரம் 
( radius of curvature ) 


255 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


வகை நுண் கணிதத்திலிருந்து , 

dy 

( 
dx 
R 

d y 
dx2 


என்பது சூத்திரம் . 


உத்திரத்தின் வளைவு மிகச்சிறியதாக இருந்தால் , மீள் இயல்புடைய 
வளை வின் சரிவும் சிறியதே . 


d y 
அப்போது , மேற்கண்ட சூத்திரத்தில் உடன் 


ஒப்பிடும் 


2 


dy 


போது , 


மிகச் சிறியதாகும் . 


ஆகவே 


நீக்கி 


விடலாம் . 


** 


பெர்னெளலி - ஆய்லர் சூத்திரத்தில் , R- ன் மேற்கண்ட 
மதிப்பைப் பயன் படுத்தினால் , 


dey 


M = EI 


( 1 ) 


-4 


dx 


என்ற சூத்திரம் கிடைக்கும் . 


இந்த வகைக் கெழுச் சமன்பாட்டிலிருந்து உத்திரத்தின் வேளை 
தலைக் காணலாம் . இக் சூத்திரத்தில் உத்திரத்தின் ஒரு பகுதியி 
லுள்ள - எல்லா விசைகளின் திருப்புத் திறனகளின் ( moments ) 
குறியியல் கூடு தலுக்கு ( algebraic surn ) M சமமாக இருக்கும் . 
ஆகவே , M ஐ x- ல் ஒரு சார்பாகக் கண்டுபிடித்து . சமன்பாடு 
( 1 ) -ன் தீர்வு காண வேண்டும் . 


M ஐக் 

கண்டுபிடிப்பதற்கு , உத்திரத்தின் ஒரு குறுக்குப் 
பகுதியில் இயங்கும் விசைகளின் திருப்புத் திறன்களின் குறிகளை 
சரியாக நிர்ணயம் செய்ய வேண்டும் . எல்லா கணக்குகளிலும் 
y- அச்சு கீழ்த் திசையில் எடுத்துக் கொள்வோம் . கீழ்த் திசையை 
நோக்கி இயங்கும் விசைகள் + திருப்புத் திறன் களும் மேல் 
திசையை நோக்கி இயங்கும் விசைகள் திருப்புத் திறன்களும் 
கொடுக்கும் . 


256 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


570. எல்லை நியதிகள் ( Boundary Conditions ) : 


சில வகைகள் : 


உத்திரங்களின் வளைதல் சம்பந்தப்பட்ட கணக்குகளில் இரு 
முனைகளும் சில நிபந்தனைக்குட்பட்டிருக்கலாம் : 


( i ) 


A 


படம் 9 . 


நிற்கலாம் ( simply 


A என்ற முனை , தடையின்றி தாங்கி 
supported or freely supported ). 


அப்போது இந்த முனையில் வளைவு கிடையாது . 





- 


y 


0 


மேலும் இந்த முனையில் வளைவு திருப்புத் திறனும் கிடையாது . 
day 

0 
dx2 


- 


( ii ) 


படம் 10 . 


ஒரு முனை சுவற்றில் பிணையப்பட்டிருக்கலாம் . அல்லது கிடை . 
மட்டத்துக்குப் பொருத்தப்பட்டிருக்கலாம் ( fixed horizontally ) . 

அப்போது இந்த முனையில் வளைவு கிடையாது . 


.. 


y = 0 . 


மேலும் இந்த முனையில் உத்திரம் கிடைமட்டத்திலிருப்பதால் , 

சரிவு - 0 . 


S 


dx 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


257. 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

1 நீளமுள்ள ஒரு உத்திரம் அதன் முளைகளில் தடையின்றி 
தாங்கி நிற்கின்றது . W அதன் எடை அடர்த்தி { weight per unit 
length ) . ஒரு முனையிலிருந்து x தூாத்தில் ஏற்படும் , வளைவு y 
என்றால் , 


d y 


Ix 


EI 


x2 
2 


dx2 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . உத்திரத்தின் மையத்தில் வளைஷ 


- 


5wl4 

384 EIT 
என்று நிரூபிக்கவும் . ( B. E. 71 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


மீள் இயல்புடைய வளைவின் சமன்பாடு இங்குக் கொடுக்கப் 
பட்டிருந்தாலும் , நாம் அதை முதலில் நிறுவுவோம் . 


lum 
2 


lw 
2 


A 


( x , y ) 


Wr 


71 


படம் 11 , 


படத்தில் காட்டியபடி ( OX , 0Y அச்சுகளை .எடுத்துக் கொள்வோம் . 
மீள் இயல்புடைய வளைவில் P ( x , y ) ஏதேனுமொரு புள்ளி . 
உத்திரத்தின் மொத்த எடை Iw . ஆகவே , ஒவ்வொரு முனை 

lw 
யிலும் மேல் அமுக்கம் 


- 


ப.வ. ச . - 17 


258 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


OP என்ற பகுதியில் இயங்கும் விசைகள் : 


( i ) 0 - ல் 


என்ற மேல் அமுக்கம் . 


( ii ) 


OP- ன் எடை 190 இது 0P- ன் மையத்தில் நேர்க் கீழ்த் 
தினசயில் இயங்குகிறது . 

£ * y 


- 


2 ஐப் பொறுத்து OP- ல் இயங்கும் விசை 
களின் திருப்புத் திறன்களின் குறியியல் 
கூடுதல் . 

Iw 


- 


2 


{ x2 


சு 


( 
1 
) 


எல்லை நியதிகள் : 


- 


0 என்றபோது !! 


- 


| என்றபோது . 


0 


உத்திரத்தின் முனைகள் தடையின்றி தாங்கி நிற்கின்றன . 


( 1 ) ஐ தொகையிட்டால் , 

dy 
dix 


* - * ( * - * + 


) A 


( 
2 
) 


( 2 ) ஐ தொகையிட்டால் , 


Ely 


* ( 


:-) 


12 


--- Ax + B 


2 


( 3 ) 


எல்லை நிபந்தனை ( i ) ஐ 3 ) -ல் பிரதியிட்டால் , 


B 


நிபந்தனை ( ii ; ஐ ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


( 


4 ) + 


+ Al 


wA 


w 
12 


w / 4 
24 


259 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன்முறைகள் 


w/ 8 


.. 


A 


24 


ஃ.. ( 3 ) -லிருந்து 


w / 8x 


Ely 


--- 


* ( * - ) 


nee 


உத்திரத்தின் மையத்தில் x = 

எனும்போது , 
2 


( 4 ) -லிருந்து , 


w / 
48 


-- 


* ( 192 - 48 ) 


wl 


w14 


5wl * 
384 


384 ) 


96 


-- 


. 


5w 
384E 


V 


எடுத்துக்க்கட்டு 2 : 

நீளம் 1 - ம் எடையடர்த்தி w- ம் உள்ள ஒரு வளைச் சட்டத்தின் 
{ cantilever ) நிலையான முனையை ஆதியாகக் கொண்டு வளை தலைக் 
கொடுக்கும் சமன்பாடு , 


d y 


( 1 - x ) " என்பதாகும் . 
2 


அதனுடைய மிகப் பெரிய வளைதல் என்றும் நிரூபிக்கவும் . 

SEI 


P 


( x , } ) 


A 


Y 


w ( 2 - X ) 


படம் 12 . 


மீள் இயல்புடைய வளை வில் P ( x , y ) ஏதேனு மொரு புள்ளி . 


260 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


PA என்ற பகுதியின் எடை w (1 - x ) . 


இந்த விசை , அதன் நடுப்புள்ளி Q- ன் வழியாக நேர் கீழ்த் 
திசையில் இயங்குகிறது . 


P- க்கு வலப்பக்கத்தில் திருப்புத் திறன்களை எடுத்தால் , 


dey 


EI 


- 


M 


- 


P ஐப் பொருத்து . PA- ல் இயங்கும் விசைகளின் 

திருப்புத் திறன்களின் குறியியல் கூடுதல் 


- 


# (I- s). ( 2 ) 


W 


( ! -- x ) " 


( 1 ) 


-- 


எல்லை நியதிகள் : 
( i ) x = 00 என்றபோது y 

dy 
( ii ) x = 0 என்றபோது 

dx 


( 1 ) ஐத் தொகையிட்டால் , 


( 1 - x ) 


EI 


dy : 
dx. 


X 


( 2 ) 


.. 


நிபந்தனை ( ii ) ஐ ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


0 


w/ 8 
6 


+ A 


W / G 


A 


3 


6 


* Er 2 = = w !!= x) " + * 


( 3 ) 


( 3 ) ஐத் தொகையிட்டால் , 

w [ / - x ) 
El y = 


w78 x 


( 4 ) 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன்முறைகள் 


26.1 


நிபந்தனை ( i ) ஐ ( 4 ) -ல் பிரதியிட்டடால் . 


0 


+ B 


24 


w / 4 


. 


B 


- 


24 


( 4 ) -லிருந்து , 

w { ! -- x ) 

+ 

24 
மிகப்பெரிய வளைதல் A- ல் ஏற்படும் . 


w / 


wl * x 
6 


El y = 


( 5 ) 


24 


x = 1 என்று ( 5 ) -ல் பிரதியிட்டால் , 


w/ 4 


wA 


w / 4 


Ely - 


3414 
24 


5 


24 


8 


w * 


: ( y ) 

மிகப் பெரியது 


8EL : 


பயிற்சிகள் 40 


1. நீளம் 24 , எடையடர்த்தி 4 - ம் உள்ள ஒரு உத்திரத்தின் 
முனைகள் கிடை மட்டத்திற்குப் பொருத்தப்பட்டிருக்கின்றன . 
முனையிலிருந்து X தூரத்தில் ஏற்படும் வளைவு ) என்றால் , 


dey 


dx2 


( 2a | 

6ax + 3x ) 

GET 
என்ற சமன் பாடு கிடைக்கிறது . 
மிகப்பெரிய வளை தலைக் கண்டுபிடிக்கவும் . 

{ S. E. 62 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


2. நீளம் 1 , எடைடயர்த்தி 1 - ம் உள்ள ஒரு வளை சட்டம் . 
அதனுடைய தொங்கும் புனையில் பாரம் W ஐத் தாங்குகிறது . 
நிலையான முனையை ஆ.தியாக எடுத்துக்கொண்டு , வளைதலைக் 
கொடுக்கும் சமன்பாட்டைக்கண் பிடிக்கவும் . மிகப்பெரிய வளை 
தலையும் , நிலையான முனை பில் ஏற்படும் சுழ வினைத் திருப்புத் 
திறனையும் ( Inoment of the couple ) கண்டுபிடிக்கவும் . 

( B. 2. 65. சென்னைப் பல்கலைக்கழகம் 


282 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


3. நீளம் ! , எடையடர்த்தி w- ம் உள்ள ஒரு உத்திரம் அதன் 
முனைகளில் தடையின்றி தாங்கி நிற்கின்றது . மேலும் அதன் 
மையத்தில் W நிறையுள்ள ஒரு பாரம் இருக்கிறது . மிகப் பெரிய 
வளை தலைக் கண்டுபிடிக்கவும் , 


4. நீளம் | உள்ள ஒரு இலேசான உத்திரம் , அதன் தொங்கு . 
முனையில் W நிறையுள்ள ஒரு பாரத்தைத் தாங்குகிறது . மிகப் 
பெரிய வளை தலை கண்டு பிடிக்கவும் . 

( B. E. 64 , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ) 


5. நீளம் 21 உள்ள உத்திரம் அதன் முனைகளில் தடையின்றி 
தாங்கி நிற்கின்றது . அதன் மையத்தில் W எடையுள்ள பாரம் 
இருக்கிறது . உத்திரத்தின் எடை யுடன் ஒப்பிடும்போது . W மிகப் 
பெரியது . 


மிகப் பெரிய வளை தல் 


WIS 
6E! 


என்று காட்டவும் . 


நீளம் 1 , எடையடர்த்தி . w - i உள்ள ஒரு உத்திரம் -3 === ) 
என்ற முனையில் பொருத்தப்பட்டிருக்கிறது . மற்ற முனையில் 
அதேமட்டத்தில் தடையின்றி 

நிற்கிறது . வளைவுச் 
wla 

WX 
சமன்பாடு EI 

w/ x + என்றால் , 
8 

8 


தாங்கி 


dx2 


y ஐ x சார்பில் கண்டு பிடிக்கவும் . 


/ 
16 


• SS ) 


இடத்தில் 


மிகப்பெரிய 


என்ற 
காட்டவும் . 


வளைவு 


ஏற்படுகிறதென்றும் 


7 . ஒரு குறிப்பிட்ட முறையில் பொருத்தப்பட்டுள்ள உத்தி: 
ரத்தின் வளைவுச் சமன்பாடு 
dey 

12 
EI 

K என்பதாகும் . 
2 


( 


K ஒரு மாறிலி . 


என்றபோது , 


2 


1 

என்றபோது , y = 0 என்றால் y ஐ X சார்பில் கண்டு பிடிக் 
கவும் , K- ன் மதிட்பு யாது . ? { B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


263 


871. குறுக்குத் தாங்கிகளும் ( struts ) , தூண்களும் ( columns) 8 

ஒரு எந்திரவியல் அமைப்பில் குறுக்குத் தாங்கிகளும் தூண்களும் 
பாகங்களாக இருக்கின்றன . இவைகளின் முனைகளில் அமுக்கம் 
( thrust ) அல்லது இறுக்கம் ( compression ) ஏற்படும் . இவைகளின் 
வளைவைப் பற்றி , பின் வரும் எடுத்துக்காட்டுகள் நன்கு விளக்கும் . 


எடுத்துக்காட்டுகள் 
எடுத்துக்காட்டு 1 : 

நீளம் | உள்ள கிடைமட்ட குறுக்குத் தாங்கி , ஒரு முனையில் 
கிடைமட்டத்துக்குப் பொருத்தப்பட்டு மற்றொரு 
W எடையுள்ன பாரத்தைத் தாங்குகிறது . கிடை போட்ட அமுக்கம் 
P என்றால் , தொங்கும் முனையில் வளைவு 

( tall n 

nl ) 


முனையில் 


என்று காட்டவும் . 


P 
EI 


R என்று வைத்துக் கொள்ளவும் . 


( B , E. 72 , சென்னைப் பல்கலைக்கழகம் ) 


- 


1 / 


18 


| 
la 


P 


1 


A முனையின் மேல் அமுக்கம் , கீழ்த் திசையில் செங்குத்தா 
யுள்ள W ஐ ஈடு செய்வதால் , மேல் அமுக்கம் 


குறுக்குத் தாங்கியை A- ல் பொருத்துவதற்கு என்ற சுழலிணை 
தேவை . 


தொங்கும் முனையில் வகால 4 என்றிருக்கட்டும் . 


264 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


வளைவில் C ( x , y ) ஏதேனுமொரு புள்ளி . 


day 


EI 


M 


dx2 


- 


C ஐப் பொருத்து . CB- ல் இயங்கும் விசைகளின் 

திருப்புத் திறன்களின் குறியியல் கூடுதல் . 
W ( l - x ) + P { a - y ) 


dey 
dx ? 


W 

( l - x ) + 
El 


P 

( a - y ) 
ET 


- 


Wn 

{ 1 - x ) + n ( a - y ) 
P 

P 

n " . ஆகவே El 
ET 


( : 


F ) 


P 
n 


day 
dx2 


+ n y | 


- 


Wn21 

+ nea 
P 


Wnex 
P 


( 
1 
) 


துணைத் தீர்வு Y ஐக் கண்டுபிடிக்க , 


( D * + * ) Y = 0 ( இங்கு 


4 ) 


d 
dx 


ணைச் சமன்பாடு 


D2 + n ? 


- 


D 


- n ? 


+ / -n2 = + in 


Y = A cos nxi + B sip nx 


சிறப்புத் தீர்வு u ஐக் கண்டுபிடிக்க , 

Wne / 
( Dº + nº ) u = 

P 


Wnex 


+ una 


- 


P 


. 


-- 4 [ "* + - "* " ) 
( ) [ + - ) 


ப 





265 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


- - ( 1 + 2 ) ( * ! + re- " y ") 
-- ( 1 - * + - ) ( "P ++ -- "" ") 
-T ( " + a - H1) 


WI 


Wx 


- 


. 


பொதுத்தீர்வு 3 

Y -- 14 
== A cos nx - + B sin nx 
Wl 

Wx 
+ 
P 

P 


( 2 ) 


50 


எல்லை நியதிகள் : 


( 1 ) 


0 


என்றபோது 


0 


. 


( ii ) 


0 


என்றபோது 


dy 
dx 


0 


நிபந்தனை ( i ) ஐ ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 


0 


கா 
-4 


A + 


WI 

+ a 
P 


W1 


--- 


+ a 


சு ) 


- 


( 2 ) -ன் வகைக்கெழுக் காணின் , 
dy 

An sin nx - Bn cos nx 
ds: 


( 4 ) 


R 


- 


- 
- - 


+ 


நிபந்தனை ( ii ) ஐ ( 4 ) -ல் பிரதியிட்டால் , 


W 


O 


* 


B 


- 


B 


* 


Pn 


286 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


A , B இவற்றின் மேற்கண்ட மதிப்புகளை ( 2 ) -ல் பிரதியிட்டால் , 

WI 
+ a cos nx + 

sin nx for 
PP 

Pn 

P 


WI , 


- ( " 


Wx 


( 6 ) 


P 


x = / என்றபோது } = a 


WI 


WI 


+ a ) cos 


cos n ! + 


sill ! + 


Pn 


FP 


Wil 
P 


+ a ) 


COS nl 


sin nl 


Pn 


- 


tan !! 


P 


Pn 


WI 


W 
Pn 


tan nl 


{ tan nl -- nly 


எடுத்துக்காட்டு 2 : 

நீளம் 1 , எடையடர்த்தி w- ம் உள்ள ஒரு குறுக்குத் தாங்கி 
முனைகளிலும் தடையின்றி தாங்கி நிற்கின்றது . ஒவ்வொரு முனை 
யிலும் கிடைமட்ட அமுக்கம் P என்றால் , மிகப்பெரிய வளைவு 


கு 


al 


w / 2 


1 ) - * 


** ( see - 


3 


81 


என்று காட்டவும் . 


( இங்கு 2 


a என்று எடுத்துக் செகள்ளவும் . 


மேலும் மிகப்பெரிய வளைவு திருப்புத்திறன் , எண்ணளவில் 


al 
a2 

2 
மதிப்புடையதென்று காட்டவும் . 


sec 


( 


- 1 ) 


--- 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


படத்தில் காட்டியபடி , 0X , 0 } அச்சுகளை எடுத்துக் கொள் 


வோம் . 


* 


* 


2 


P 


B 


படம் 14 . 


wl . 


குறுக்குத் தாங்கியின் மொத்த எடை 


ஒவ்வொரு முனையிலும் மேல் அமுக்கம் 


w / 
2 


வளைவில் Q ( x , y ) என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம் . 


dey 
EI 

dx2 | 


- 


M 


- 


Q ஐப் பொருத்து 00 பகுதியில் இயங்கும் விசை 

களின் திருப்புத்திறன்களின் குறியியல் 
கூடுதல் . 


Py 


21 


wr 


Wlx 


. 


P ; -- 


+ 


dx2 


EI 


2EI 


dey 


wa 


+ ay 


+ 


dx2 


( 


E; = ar ) 


( 2 ) -ன் துணைத்தீர்வு Y 


268 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


சிறப்புத்தீர்வு 


1 


wa ) 


{ x2 --x) 


( p - 4 ) 


D2 + a 


2P 


was 


1 


2P 


( x_ { x ) 


42 


W 


- 

( 1 
( 1 + " )" 
22 (1 - P ) ( x - k ) 
22 ( x - x - 3 ) 


2P 


( x - Ix ) 


( 2 )-ன் பொதுத் தீர்வு 
y = Y + u 


= A cos ax + B sin ay + 


29 (x - x - - )-- ( 8 ) 


எல்லை நியதிகள் : 

{ i ) x 0 


என்றபோது y = 0 
என்றபோது y = 0 


( ii ) x = 


1 


( 1 ) ஐ ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 


A 


Pas 


. 


W 
Paa 


( 
4 
) 


( ii ) ஐ ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 

0 = A cos al + B sin al 


W 


Paa 


W 


B sin al 


- 


cos ai 


Paa 


Paa 


- 


cos al )) 


Pas 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


269 . 


- 


- 


* . 


B 


cos al ) 
sin al 


Pa " 


al 


2 sin2 


2 


- 


Pae 


al 


2 sin 


al 
COS 

2 


al 
tan 

2 


( 5 ) 


Pae 


W 


- 


A , B இவற்றின் மதிப்புகளை ( 3 ) -ல் பிரதியிட்டால் , 

al 
cos ax + tan 
Pae 

Pa . 2 

2 
+ 

Ix 
2P 


sin ax 


쁠 
- ) 


w 


( 


* 2 


( 8 ) 


மிகப்பெரிய வளைவு , OB- ன் மையத்தில் ஏற்படும் . 


1 
2 


என்று ( 6 ) -ல் பிரதியிட்டல் , 


al 


al 


- 
- 


(y) 


al 
COS 
Pa 2 


W 
+ tan 

Pa2 | 


sin 


ல 


மி . பெ . வளைவு 


12 


12 


+ 


( 4 


- ) 


2P 


2 


- * ( ++++ (-: - :) 


+ 


w / 2 


W 


- 
- 


Pae 


8P 


Pa ? 


al 
COS 

2 


- 


( 


al 
2 


sec 


1 ) 


ta² 


8P 


( 7 ) 


= y. என்போம் . 


வளைவு திருப்புத் திறன் 


dy 


EI 


பல் முதை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


wx2 


wix 
2 


( 8 ) 
[ ( 1 )-லிருந்து ) 

1 

என்ற 
2 


- 


இந்தத் திருப்புத்திறனின் மிகப்பெரிய மதிப்பு , 
போது ஏற்படும் . 


* 


மிகப்பெரிய திருப்புத்திறன் 


- ( E " ) 


12 


w / 2 


-- 


Py . + 


[ ( 8 )-லிருந்து ) 


w2 


Pyo 


சா 


3 


w/ ? 


wle 


8P 


8 


al 


-P[ X ( see -2-1 ) 

[ (7 )-லிருந்து ).- ன் மதிப்பைப் பிரதியிட்டு ) 
( ) 

( 1 ) 
* ( see 2 -- 1 ) 


sec 


w2 
8 


wl2 
8 


W 


sec 


எண்ணளவில் 


பயிற்சிகள் 


41 


1. நீளம் 1 , வளைவு விறைப்பு ( flexural rigidity ) E- ம் உள்ள 
ஓர் இலேசான இணை உத்திரத்தின் ( tierod ) முனைகளில் இழுவிசை 
( tension ) P- ம் மையத்தில் W நிறையுள்ள பாரமும் உள்ளன . 
கீழ்க்கண்டவைகளை நிரூபிக்கவும் : 


(i ) ஒரு முனையிலிருந்து X தூரத்தில் ஏற்படும் வளைவு y ஐக் 
கொடுக்கும் சமன்பாடு 
dey Wna 

P 
- ny 

இங்கு 
2P 

ne 
EI 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன்முறைகள் 


271 


Nx cos h 


( ii ) வளைவு } = 

nl 
21 Pcos h 

2 


ni 
2 


sin h nx 


nex) 


( iii ) மையத்தில் வளைவு 


29 (H an " - 2 ) 


( iv ) மிகப்பெரிய வளைவு திருப்புத்திறன் எண்ணளவில் 


n 


W 
2n | 


tan 


மதிப்புடையது . 


2 . 

நீளம் 1, வளைவு விறைப்பு El , எடையடாத்தி W உள்ள 
ஒரு இணை உத்திரத்தின் முனைகளில் இழுவிசை P உள்ளது . 
அதன் வளைவைக் கொடுக்கும் சமன்பாடு , 


- 


((x² 


- 


dx² 


2P 


le ) (இங்கு 


P 
ET 


என்றும் , மிகப்பெரிய வளைவு திருப்புத்திறன் 


ni 


( 


1 


sech 


" ) 


என்றும் காட்டவும் . 


3 . நீளம் 1 , எடையடர்த்தி W உள்ள 

இலேசான 
உத்திரத்தின் இருமுனைகளும் கிடைமட்டத்திற்குப் பொருத்தப் 
பட்டிருக்கின்றன . முனைகளில் 

உட்பக்கமாக P என்ற சமமான 
விசைகள் கிடைமட்டத்தில் இயங்குகின்றன. ஒரு முனையிலிருந்து 
x தூரத்தில் ஏற்படும் வளைவு y என்றால் , 


422 


+ Py 


wix 

என்று காட்டவும் . 
2 


2 


இங்கு E. / வழக்கமான குறியீட்டுப்படி மாறிலிகள் 


( என்பது பொருத்துவதற்குத் தேவையுள்ள சுழலிணைத் 
திருப்புத்திறன் . 


மேலும் G === 


( 1 - 2 cor" ) 


என்று காட்டவும் . 


En * 


P என்று கொள்ளவும் . 


272 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


4. நீளம் 1, எளடயடர்த்தி 1 - ம் உள்ள ஒரு குறுக்குதாங்கி 
யின் முனைகளில் சமமானதும் எதிராகவு முன்ள 

என்ற விசைகள் 
இயங்குகின்றன . வளைவைக் கொடுக்கும் சமன்பாடு 


d y 


Ix ) என்றும் 


- 


2 


dx ? 


2E 


0 , x = 1 என்றபோது } == ) என்றும் எடுத்துக்கொண்டு 


W COS n 


( : - ) 

+ 2% ( x * -- le - - ) 


Pn cos 


என்று 


- 


று காட்டவும் . EIn2 


என்று கொள்ளவும் . 


5. ஒரு குறுக்கு தாங்கியின் வளைவைக் கொடுக்கும் சமன் 

d y 
பாடு El 

+ Py = d என்பதாகும் . 


dx 


<iy 


x = 0 என்றபோது y = 0 , x === 1 என்றபோது 


தாக 


என்றால் , 


- 


y 


( 


- 


cos n { 1 - x ) 

COS nz 


* ) 


என்று காட்டவும் . 


P 


Eln * = P என்று வைத்துக் கொள்ளவும் . 


6. நீளம் 1 உள்ள ஒரு குறுக்கு தாங்கியின் 3 0 என்ற 
மூனை கிடை மட்டத்திற்குப் பொருத்தப் பட்டிருக்கிறது . மற்ற முனை 
P அமுக்கம் உளளதாயும் தடையின்றி தாங்கி நிற்கிறது . வளை வைக் 
கொடுக்கும் சமன்பாடு , 
uly 

a - R 
+ ay 
dx ** 

( ! -- x ) என்றால் 


- 


R 


sin ax 


- 


( 


-- 


I cos ax + 1 - x ) என்று காட்டவும் . 


P 


Gugu tan al 


- 


al என்று நிரூபிக்கவும் . 

{ B E. 73 , மதுரைப் டால்..லைக்கழகம் ) 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன்முறைகள் 


278 


7. நீளம் 1 உள்ள ஒரு உத்திரம் இருமுனைகளிலும் தடை 
யின்றி தாங்கி நிற்கிறது . அதில் அச்சு அமுக்கம் ( axial thrust ); 
P உள்ளது . வளைவைத்தரும் சமன்பாடு 
dey 

wle 
EI + Py = 
dx2 " 

sin 

என்பதாகும் . 


wl2 
8 ( Q - P ) 


உத்திரத்தின் மையத்தில் வளைவு 
காட்டவும் . 


என்று 


( Q " 


EIT 


என்று எடுத்துக்கொள்ளவும் ) . 

( B. E. 72 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 


மையத்தில் வளைவு திருப்புத்திறன் 


wl ? 
8 


Q 

என்றும் 
Q - P 


காட்டவும் . 


8 . ஒரு முனை கிடைமட்டத்திற்குப் பொருத்தப்பட்டதாயும் 
மற்ற முனையில் P இழுவிசையுள்ள ஒரு உத்திரத்தின் ( நிறை 
அடர்த்தி உள்ளது ) வளைவு சமன்பாடு 


day 
EI 


wx 


Py 


என்பதாகும் . 


2 


0 என்றபோது y 


dy 
dx 


என்றால் 


- 


Wx3 


( 1 - cosh htx ) + 


என்று காட்டவும் . 
2P 


Pne 


( 


= 17 " என்று எடுத்துக்கொள்ளவும் . 


8 . ஒரு முனை கிடைமட்டத்திற்குப் பொருத்தப்பட்டதாயும் 
மற்ற முனையில் இறுகும் விசை ( compressive force ) P- யுமுள்ள 
ஓர் உத்திரத்தின் வளைவுச் சமன்பாடு 


wx2 


Py - 


- 


2 


1 


dy 
என்பதாகும் . x == 0 என்றபோது y = 0 என்ற நிபந் 

dx 
தனைக்குட்பட்டு , மேற்கண்ட சமன்பாட்டின் தீர்வைக் காண்க . 

ப . வ . ச . - 18 


274, 


ாக பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


872. எந்திரத் தண்டின் சுற்றுகிற வேகம் ( Whirling Speed of 

shaft ) 


t 


ஒரு எந்திரத் தண்டு சுழலும்போது , குறைந்த வேகங்களில் , 
விறைப்பாகவே இருக்கின்றது . ஒரு குறிப்பிட்ட வேகத்தை 
அடையும்போது , சுற்றுவதால் ஏற்படும் மைய விலக்கு விசை 
{ centrifugal force ) யும் தண்டின் விறைப்பினால் ஏற்படும் மீட்சி 
விசையும் ( restoring force ) ஒன்றுக்கொன்று சமமாகவிருக்கும் . 
இந்த வேகத்திற்கு சுற்று கிற வேகம் ( whirling speed ) அல்லது 
மாறுறலை வேகம் ( critical speed ) எனப் பெயர் . இந்த வேகத் 
திற்கு மேற்பட்டோ அல்லது இதே வேகத்தில் அதிக காலத் 
திற்கோ, எந்திரத் துண்டை சுற்ற விட்டால் , அது முறியக்கூடும் . 
இந்த குறிப்பிட்ட சுற்றுகிற வேகத்தை , வகைக்கெழுச் சமன்பாடு 
கள் மூலம் அறியலாம் . 


ப 


9 


AY 


படம் 15 . 


தண்டின் கோணத் திசைவேகம் . என்கும் போது , நடுநிலை 
அச்சில் , ஒரு குறிப்பிட்ட புள்ளியி லிருந்து x தூரத்தில் ஏற்படும் 
வளைவு y என்போம் . 


தண்டின் எடை அடர்த்தி; P. என்றிருக்கட்டும் . 


AX 
Ax நீளத்திற்கு , மையவிலக்கு விசை = p My 


( 1 ) 


இந்த விசை , தண்டின் மீட்புவிசையால் சரிக்கட்டப்படு கிறது . 
திரங்களைப்பற்றிய கொள்கையிலிருந்து , 

dy 
மீட்பு விசையின் அளவு விகிதம் EI 


- 


dx4 


. 


d y 
Ax . நீளத்திற்கு மீட்பு விசை = EI 

dx 


( 2 ) 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 


275 


{ -1 ) , ( 2 ) இவற்றை சமப்படுத்தினால் , 


E / d 


dy 


Ax = P 


o y 


dx * 


g 


d * y 


Po2 

y 


dx4 


8 EP 


Para 


-- 


a * என்று பிரதியிட்டால் , 


gE / 


dy 
di A 


- 


= a * y 


அல்லது 


day 
dx 


- a + y = 0 


( 3 ) 


தண்டின் சுற்றுகிற வேகத்திற்குரிய வகைக்கெழுச் சமன்பாடு 
( 3 ) ஆகும் . 


{ 3 ) -ன் தீர்வைக்காண , 


துணைச் சமன்பாடு D4 


5 


( b = 4 ) 


( D + a * ) ( D - a ) = 0 


D % 


a , D2 


a 


D = , 

= + ia , + a 


. 


( 3 ) -ன் பொதுத் தீர்வு 
y = A cos ax + B sin ax + C cosh ax + D sinh ax ... ( 4 ) 


( 4 ) -ல் உள்ள A , B , C , D என்ற மாறிலிகளை எல்லை நியதிகளைக் 
கொண்டு தீர்மானிக்கலாம் . எல்லை நியதிகள் கீழ்க்காணும் முக்கிய 
வகைகளைச் சேர்ந்தவை . 


( i ) தண்டின் இரு முனைகளிலும் உராய் தலை பாகங்கள் 
( bearings ) குட்டையாக இருக்கலாம் . இது உத்திரத்தில் இரு 
முனைகளும் தடையின்றி தாங்கி நிற்கும் அமைப்பைப் போன்றது . 
ஆகவே இதற்கு எல்லை நிபந்தனைகள் y = 0 , dy = 0 . 

dx2 
அதாவது முனைகளில் வளைவும் , வளைவு திருப்புத்திறனும் கிடை 


யாது . 


278 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


| 


( ii ) தண்டின் ஒரு முனையில் உராய் தலைபாகங்கள் நீளமாக . 
இருக்கலாம் . இது உத்திரத்தின் முனை 

கிடைமட்டத்துக்கு , 
பொருத்தப்பட்டது போலாகும் . ஆகவே இதற்கு எல்லை நிபந். 

dy 
தனைகள் y = 0 , 

என்பனவாம் . 
dx 


- 


* 


( iii ) தண்டின் ஒருமுனை யாதொரு தடையின்றி இருந்தால் , 
( perfectly free ) அந்த முனையில் வளைவு திருப்புத்திறனும் , வெட்டு 
விசையும் ( shearing force ) கிடையாது . ஆகவே இதற்கு எல்லை 

d y 
நிபந்தனைகள் 

0 , 

என்பனவார் , 
dx3 


dey 


- 


எடுத்துக்காட்டு 


a * y 


Pw2 


ப 


-- 


நீளம் 1 உள்ள ஒரு தண்டின் சுற்று வேகத்தைக் கொடுக்கிற 

d y 
சமன்பாடு 
dx4 

என்பதாம் . இங்கு * 
தண்டின் இரு முனைகளிலும் உராய்தலையாகங்கள் நீண்ட வையாக 
இருந்தால் , தண்டு சுற்றும் போது ccs t !! . ccs / t ! === 
நிரூபிக்கவும் . 

dy 

- a * y = 0 
dxt. 

( 1 ) 


1 


* . 


( 1 )-ன் பொதுத் தீர்வு 

y = A cos ax + B sin ax + ( cosh x + D sinhl ax 


எல்லை நிபந்தனைகள் : 


-- 


0 - ல் y 


- 


0 


x = 0 


dy 
dx 


- 


-ல் y = 0 ( iii ) 

dy 
dx 

( iv ) 


x = -ல் 


--- 


( 2 )-ன் வகைக்கெழு காணின் , 
dy 

Aa sin ax + Ba cos ax +- Ca sinh ux 
dx 

Darcosh ax 


- 
- 


- 


நேரிய வகைக்கெழுச் சமன்பாடுகளின் பயன் முறைகள் 277 
( j ), ( ii ) இவைகளை முறையே ( 2 ), ( 3 ) இவற்றில் பிரதியிட்டால் , 
0 = A + C 

( 4 ) 
0 Ba + Da 


அதாவது 0 

0 = B + D 


ON 


( 5 ) 


C 


A , 


D 


B 


i 


( 2 ) -5 @ cobs , 


y = A cos ax + B sin ax 


A cosh ax --B sinh ax 


( 8 ) 
6 


13 )-லிருந்து , 


dy 
dx 


Aa sin ax + Ba cos ax Aa sinh ax - Ba cosh ax 


( 7 ) 


( iii } , ( iv ) இவைகளை முறையே ( 8 ) , ( 7 ) இவற்றில் பிரதியிட்டால் , 


O = A cos al + B sin al – A cosh al 


B sinh al 


sin al ) 


cosh al) = B sinh al 


அதாவது A ( cos al 


( 8 ) 


0 


Aa sin al + Ba cos al - Aa sinh al - Ba cosh al 


( 9 ) 


25 TOUS A ( sin al + sinh al ) = B ( cos al – cosh al) 


( 8 ) ஐ ( 9 ) ஆல் வகுத்தால் , 


cos al 


sinh a 


cosh al 
sin al + sinh al 


sin al 
cosh al 


cos al 


( cos al --cosh aljs = ( sinh al + sin al)( sinh al - sin al) 


cos al 


PEN 


2 cos al cosh al + coshal = sinhal – sinal 


cos al + sinºal + coshal -- sinhal = 2 cos al cosh al 


1 + 1 = 2 cos al cosh al 


cos al cos h al 


278 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 42 


1- 872 - ல் எடுத்துக்காட்டில் தண்டின் இரு புறத்திலும் 
உராய்தலைபாகங்கள் குட்டையாக இருந்தால் , சுற்றுகிற வேகம் 
ய ஐக் கண்டுபிடிக்கவும் . 


கா 
பா 


2. 872- ல் எடுத்துக்காட்டில் தண்டின் ஒரு புறத்து உராய் 
தலைபாகம் குட்டையாகவும் மறுபுறுத்து உராய்தலையாகம் நெட்டை 
யாகவும் இருந்தால் , தண்டு சுற்றும்போது tarnhal tan al 
என்று நிரூபிக்கவும் . 

3. 572 - ல் எடுத்துக்காட்டில் தண்டின் ஒரு புறத்து உராய் 
தலைபாகம் நெட்டையாகவும் மறுபுறத்து உராய்த லேபாகம் முற்றிலும் 
யாதொரு தடையின்றி இருந்தால் , தண்டு சுற்றுவதற்கு நிபந்தனை 
cos ul . cos h al 1 என்று நிரூபிக்கவும் . 


4. தண்டின் சுற்று வேகத்தைக் கொடுக்கும் சமன்பாடு 
dy 

W y = Y என்பதாகும் . 


* 


- 


இங்கு W , தண்டின் எடை : அதன் கோணத்திசை வேகம் . 
மேற்கண்ட சமன்பாட்டின் தீர்வு 


g 


+ A cos ax + Bsin ax -- C casht ax -+- I) sinh ax 


Waa? 


என்று நிரூபிக்கவும் . 


( 


- 
க 


a * என்று எடுத்துக்கொள்ளவும் . 


EI g 


ஆதியை மையத்தில் எடுத்துக்கொண்டு , தண்டின் நீளம் 
21 என்றும் இரு முனைகளில் உராய்தலைபாகங்கள் குட்டையாக 
இருப்பதாகவும் வைத்துக்கொண்டு , 


cosh ax 


- 


g 
20 


COS ax 

+ 
COs al 


என்று காட்டவும் . 


2 ) 


cosh al 


மேலும் தண்டின் மையத்தில் வளைவு திருப்புத்திறன் 


V Wg El 


( sech al 


-- 


sec al ) என்று நிரூபிக்கவும் . 


2 ல 


விடைகள் 


பயிற்சிகள் 1 . 


1. ( a ) வரிசை 2 , படி 3 ( b ) வரிசை 2 , படி 2 

( c ) வரிசை 3 , L1 டி 1 ( d ) வரிசை 2 , படி 1 


2. ( a ) 


2x 


dy 
dx 


+ 2y = 0 


( h ) 


8y = 0 


dx 


dx 


( c ) 


m y = 0 


dx2 


( d ) 


dy | 

+ Gy : = 0 


( c ) ( cos x + sin x ) 


( f ) ( cosx + sin x ) 


dy 
2 cos X 

dx.. 
+ ( cos x - sin x ) y = 0 * 

dy 
+ 2 sin x . 

dx 
+ ( sin x cos x } y = 0 
dy 
* + 2miy tan mx = 0 
dx 


( g ) 


+ 2m tan mx 


dy 
3. y == px + / - * இங்கு p = 

dx : 


4 . 


5. 1 + n * = 0 

d " 
6. 8y 

dx 


+ r 


-- 


- 


280 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


des 


8 . 


+ wx 


dt 


+ 2 


dx 

+ ( ale + 1 ) x = 0 
dt 


dr2 


dx4 


- 
- 
- 

- 

- 
- 

- 


பயிசிகள் 2 . 


--இக் குடும்பத்திற்கு வளைவு ( curvature ) என்பதேயில்லை . 


நேர்கோட்டுக் குடும்பத்துக்கு வரையும் தொடுகோடு , 
கொடுத்துள்ள நேர்க்கோடுதான் . 


28y ) ( 


dy 2 
dx 


) 


2xy 


+ ( y * 


2xy ) = 0 


dx 


dy 


2xy dx 


0 


- 


2xy 


tly 
dx 


+ 


0 


day 
2a 


8 . 


+ 


( 2 ) = 


0 


- 


( 1 + cos 6 ) dr 


r sin do 


dr 


9 . 


-- 


da 


+ r tan 28 = 0 . 
da 


பயிற்சிகள் 3 . 


C 


2. xy 


- 
- 


C 


- 


C 


கோடி 


5 


N 


3* ( 1 + 5 ) + ( y + 3 ) 4. ( y + 3 ] == c ( x -- 2 ) * 
TCSS 

8 . tan y = 1 - e ) * 
} + log sin x + cos x ) = c 8. sin - 1x --- sin - 1 y 

x + 11 + x * ) ( y + 1 + y ) = c 
10. 1 + x + 11 + y 


- 
- 


C 


41. ( 1 + x ) ( 1 + y ) = c 


விடைகள் 


281 


12. sin- ? x = 


18. sec y = c ( 1 + ** ) 


21 1 


14. tan - 1 


tan - 1 


2x + 1 
V3 


C 


V3 


15. logxlogy - X + C 
18. log ( a ) = * * ¢ 

1 
17. logo 

log 


1 


V 


18. log x 


logy 


C 


2 


19. ( ) 1 


20 , 


y sin us * log x 16 


1 


21. sin 

ve 


22. sin- ( XT ) * 41 = 0 


24 . 


4ey = 2e** + ** + c 


29. e * ey 


25 . 


cos x ) + - e- % y ( 2y + 1 ) = 0 


28 . 


பயிற்சிகள் 4 . 


a tan - 1 


2 . 


11 


tin 


4x - y - 1 

2 


2x + c 


4 , log sin ( y 


+ c 


2 


5. log sin ( ) - x ) 


2 


1 


7. exy = x + c 


exty 


** y® 
2 


g . 


log x = xy 


+ c 


8. y = exery 


282 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 


5 . 


1 . 


tan 


log ( ** + y2 ) 


x 


2 


2. log (y 

log ( y - x ) 


c 


y 


3 . 


a 


( y - x ) ( 2y + x ) 


x2 


4 . 


+ log y = 0 


5. ) 


y = c ( ** + * ) 


2y2 


y 


6 . 


7. *** 


log y to 


w 


3.2 


8 . 


2y = x ( x + y ) 


9 . 


were 

w 


logtc 


y 


10 . 


xy ( y – x ) = C 


. 


log ( xy ) 


uwwe 


12. X8 - 6xºy - 6xya 


AVE 


sh 


1.3.8 


13. log y 


C 


14 . 


WT 


logo 


3y8 


X 


15 . 


+ 3 log 


+ log x = c 


16. ye 


229 ( logy ofon C ) 


17. log ( ) + 


1 
4 


18. 319 - ** = cx * 
19 . 

сх8 


X to y 


20 . 


y ( y + 2x ) 8 


C.X2 


21 . 


2.tan 


( 6 ) 


log or to 


X 


22 . 


log ytc 


22 


23. log x te 


24. log 


விடைகள் 


283 


25 . 


1 


26 . 


* ( 1 


1 cos 


2 ) - 


= c sin 


X 


பயிற்சிகள் 6 . 


1. ( 2x - 31. 1 ) " ( x + 2y - 2 ) + .c. 

1 ) ( x + 1 - 1 ) = { 


1 


8. ( x + ((x - 1 + ) - 


4. log ( x + 21 - 2 ) 

2 ( x + 2y + 2 ) 
5. ( 

XI 1 ) ( 2x +.1 -- 9,8 = C 
6 . 

C ( x - ! + 2 ) * 

( x - 1 - 3 )* 
8. *** 4x + 1 = C 

8 
9. mgr 

21) 


10. ( x 


211) ( 2x +1 -3) = 

1 

log 3x + 3y + 2 ) = x + c 
9 


2 


log ( r ) = 0 
18. 81 

4.3 + log ( 4x + 81 +5 ) = 0 
14. 421 21 % -- 9 log ( 1 4x + 21y + 22 ) = 0 
15 . 12 ) 

24x 15 log ( - 8x + 12y + 7 ) = 0 
16. ( x + 2 ) 2 -- 2 ( x + 2 ) ( 1 - 8 ) = (y - 3)2 = c . 
17. log ( x - 1 ) = x + y + 


பயிற்சிகள் 7 . 
1. * o * y * -- ** y8 – 1,8 - 0 
2. 2.r * y 2.5 % + x + y = 0 
8. 8a .x - 8x * y -- 8x12 - 18 = 0 


LILJÓT (450 ) D (48 * FLSTN ast 


C 


4. yºx + xy + x = 0 
5. ** + 2x ^ ye – 2a x2 + 2a " y + y * 
8. ** + 2x ya 2a *** - peste 25 % ye 
7. ax + bxy + gx + cys to ey = A 
8. 6x * y * - ** - 4y - 8y * 
9. yx * + ** - y8x = 

( B. E. 73 , மதுரைப் பல்கலைக்கழகம் ) 
10. xy + xy - x tan y + tan y = ( 


M 


с 


x8 


11 . 


· x * y - cos y = 0 


12 . 


2x + 2y + sin 2x + sin 2y - 4 sin d sin x sin y = c 


13. tan y sin x + sin (x + y ) = C 
14. sinºy cos x = 0 
15. 4x®y + x® je t ** - 4xy + ye * x - xey + y = 


X 


16 . 


y 
* + ye 


C 


xey + sin xy = C 


பயிற்சிகள் 8. 


1 . 


exa 


C 


2. ex + 


my 


V 


1 


1 


+ x - 


- log y = C 


X 


4. 


** 


1 


-- ( -) -x + y + 
. 
• + + - 


-6 . 


1 

= x + c 
XY 


... 


285 


விடைகள் 


8. 


y + log x + 1 = cx 


9. X24 


2x8 - 2y = 0 


y 


w 


10. log sin y 


C 


pa 


LA 


11 . 


+ 


al tan 


2 


2 


X 


12. xy + ex = cy 


1 


13 . 


+ log - 


14. e * y * 


exy * + ** - yd = 0 


15. xy + y 


18. xya 


2y 


у 


17. log ( ** + y * ) + tan 


} 


18. log ( x2 + y2 ) + 2y * = 0 
19. y -- axºya = c 
20. ** - ** y = cy 
21. Qg760 Artof ex ; ex ( x sin y + y cos y — sin y) = 0 

my 
22. f ( x ) 

= c 


1 


x 


23 . 


n = 2 , y tan x 


tan y = C 


பயிற்சிகள் 9 . 
1. ** y * ( ** - ** ) 


1 


2 
. 


1 
2xy 


log y 


* 


1 

1 

-log y = c 

2x * y 
4. ** - y - 1 = cx 

1 


c ** 


5 . 


8y * + 2x e 


286 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


6. x y + e * = cy 


7 


7 . 


y1 ( 7x + 11y * ) 


- 


10 


- 


13 


15 
18 


13 


8 . 


5x 


- 


12x 


. 


} 


- 


C 


9 . e * ( x2 + y ) = 
10. x + y " + x , * = c 


1 


11 . 


log x 


logy 


xy 


பயிற்சிகள் 10 . 


y sinx = c + x 


2 . 


y sin x = c + 


sin * x 


X 


sin 2x 


3. y sin x = c + 


+ 


2 


4 


4. ) 


y sin x = 2x2 


- 


2 


sin 2x 


5. y sec x = c + 


+ 


2 


6. y sec x 


C + 


1 


7. y sec " x 

= c 


Secn - 1 


8. y cos X 

y cos x = c + 


+ 


sin 2x 

4 


9. 


y cos x = c + e * 


10. } 


2 cos x + cos x 


X 


11. y ( 1 + x ) = c + 


sin 2x 


ல 
ல 


12 . 


y ( 5 + x ) = c + 


: sin 2x 
+ 


. 


287 


விடைகள் 


19. y ( x + 1 ) = 


4x8 
3 


+ c 


14. ( x2 + 1 ) 


= c + 


4x5 
5 


+ 


4x® 

. 


1 


15. y ( x + 1 ) = tan- * 


16. y ( x + 1 ) = c + x 


17. XY 


xj = * log x - x + c 


1 


18. y log x 

y log x = C 


cos 2x 


XY = c + ex ( x2 


2x + 2 ) 


sin 2x 


: 20 , 


2 


» 


21 . 


c te 


: 22 . JUX sec.X 

JX sec X = c + tan x 


28. IV 1 + x2 


* +++ --- lox (" + " T + 2 ) 


24. y = V1 - ** ( 1 - V1 

- ** ) 

( x + a ) ? 
V ** - 

C + 


25 . 


2 


26 . + 1 + x ^ = ( + 11 + 2 
27. p ( x 

1 ) = xº ( c + .** - x ) 
tan- x 

1 

2 tan - 3 x 
28 . 

C + 

2 


2 . 


sin 


sin x 


cte 


( sin x - 1 ) 


Care 


29 . 


sin 


sin X 


cot x - x + c 


91. yete 


= 1 + ( x + 2 ) ex2 


ra 


** 


-82 . ye ~ ( 1 + x ) = c + 


2 


288 


பயன்முறை வகைக்கெழுச் சமன் சாடுகள் 


1 


X 


88. y = x * ( 1 + ce 
84. ( x + V a * + ** ) y = a * log ( x + Vas + ** ) + 6 


-- * (1 


85 . 


yer 
1 + x2 


1 
2 ( 1 + x ) 


X 


Vi 


** 


86. y 


tce 


V1 


x 


COS X 


37. ye 


COS X 
= cte 


Cos x ) 


38. y 

y cosh x = 


C + 


2 
8 


cosh 8 x 


39. y 


y = 3x + cx 


v 1 


x 


40. y = cV1 - x ? + 1 

- log 2 + slog (1 + x " > 


41 . 


y 


tan - 2.x = 


42. xye * = c + x 


43 . 


y cos Cx C + 2 sin x 


2 


Asten 


44. x ° y = c + -5x 


பயிற்சிகள் 11 . 


1 . 


gu 
( 1 - x ) ? 


r- ( 1 - ** ) 

x " 


1 


2 
. 


= ( c + sin- x ) V1 - y x 
I v1 + x 

V 1 + x2 = c + log ( x + V1 + **) 
-- = 2 + ¢ VT - x 


4 . 


289 


விடைகள் 


1 


!! ( 1 --- 11 ) sin x 

= c + 


ze ( 1 - n) sin x 


5. V 


1 - n 


( 1 - n ) sin x . - 1 


] 


8 . 


J: (ex 1 + log x ) 


1 


1 


1 


7. * cos ^ x = c - 


cosx 


2 


8.18 ( 

11) 


+ 


2 
5 


75 


+ 


4 


9. *** 


2x + 2 ) 


1 


sinex 


10 . 


1 - sint 


sin x 


( - 2 sin x + 3 ) 


. 


1 


12. ( ce** ) 


1 


13. 31 


1 


COS.X 


( cos x - 1 ) 


15 . 


5 


1 


- 2 log (sec x + tan x ) 


! 


tan -ly ( tan- y - 1) 


- " 


20 . 


1 


21 . 


et (x² - 1 ) 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


sin y 


12 


- 


c + 


22 . 

( x- + 1 ) 
23. ( x + 1 ) 


-- 


2x + c 


24. ( y - x ) 


-3 

( * ) , 


பயிற்சிகள் 12 . 


- 


1. ( y - 6x - c ) ( v - 3x c ) == ( 0 
2. ( xy - c ) (xy - c ) = 0 
3. { y : + 3x2 - c ) ( y - cx " ) O 
4. ( y - cx ) ( y : - x c ) == 0 


- 


5. Sin 

sin - 1 


* log x = c 


X 


- 


6. ( y + V y : x " - c ) ( y + 1 / 2 -- x - ex ) = 0 
7. ( xy 

c ) ( x2 - y " - c ) 0 
8. ( 2y - x2 - c ) ( y + x - 1 - ce-* ) = 
9. ( yx - c + x ) ( log y - log x + x --- c ) == 0 
10. ( y - c ) ( y + x2 c ) ( xy + cy + - 1 ) = () 
x8 

1 
11 . 

2 

1 


காச 


12 . 


( - ++ )[ 6 +y -1) + )-- 


13. - x2 + y " 
14. ( y – x 


- c ) ( xy - c ) = ( ) 


பயிற்சிகள் 13 . 


1. பொதுத் தீர்வு y = 


K 


* + c * , 
4 


தனித் தீர்வு 





1 
4x2 


விடைகள் 


291 


2. 10g !? - :) 


கொடுத்துள்ள சமன்பாட் 


- 


3 . 


| 


( 


log ( 1 + P 


tan - 1 


--) ); கொடுத் 


துள்ள சமன்பாட்டோடு 


4 . 


( e + a sin - p ) 


1 


- ப 
தடியடி 


( 2 ) . 


( c + a sin - p ) 


V1 - P " 


1 


5 . 


( sin p - cos p ) 


2 


1 


( 1 --- )) [ e- > -- 


1 
2 


( 1 + p ) sin p + ( 1 - p ) cosp 


2 ( ) --- t ! == 0 


44 - 
Ji 


1 + ex2 


பயிற்சிகள் 14 . 


1. பொதுத் தீர்வு 64 } = c { c - 4x ) " 
தனித்தீர்வு 

27y 


- 


-- 2 x --- - 


= 


1 


பயிற்சிகள் 15 . 
! . பெதுத்தீர்வு ! = cx - ac - 

ac - c2 ; 
தனித் தீர்வு { x - u ) " = 4y 


2. பொதுத்தீர்வு = { x + 


+ ; 


தவித் தீர்வு 
3. 

பொதுத்தீர்வு } == cx + 1 1 + c ? 
தனித்தீர்வு y1- x2 = x + 1 


292 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


4. பொதுத்தீர்வு y = cx + ac 

fice 
தனித்தீர்வு ( x + a ) 

4ay 


- 
- 


கே 
. 


1 


- - - 


5. பொதுத்தீர்வு y = cx 


தனித்தீர்வு 4ys = 27x3 


| 


u 

1 


2-3u 
35 

1 
( + 2-3a P 

; கொடுத்துள்ள சமன் 


-வ 


- 


xp 


பாட்டோடு 


7. y : 


- 
- 


2cx + " 


கொடுத்துள்ள 


சமன் 


8. x ( 1 - p ) . 

= c + log p -- p ; 
பாட்டோடு 


9. c2 ( x2 - a ) = 2cxy - y : + b " 


ace 


10 . 


-- 


y = cx 


1 + C 


hec 


- 


11. y = cx2 


1 + C 


12. y = cx - ec 


பயிற்சிகள் 16 . 


1. 4x2 + 9p = 0 


- 


2. ( x- a ) - ( y - b ) . 


- 


3 . 


kear 


4.y = cx ; y " 


- 
- 


5. x - y : = 3 


6. y = 3 log x 


xy = c 


298 


விடைகள் 


9 . 


+ ( x + c) = V k " — yuz - k log k + V k® — jy8 


у 


+ x = V k * -- y2 – k log k + V k * — * 

( + ) ; 


10. y 


; A = 0 


Y = C cosh 


2 


பயிற்சிகள் 17 . 


1. 


de 


dy 


2xy 


2 
. 


; x2 + y2 - 26x = 0 


8. 42 + gula 


2a ™ log x + c 


w 


y - x = c ( y + x ) 


5. XY = A 
8. 2x + 8ya 


பயிற்சிகள் 18 . 


csino 


2 
. 


1 - cos 

0 


= ch sin no 


. 


பயிற்சிகள் 19 . 


ne " 


tin P 11 , 


log cos h nt இங்கு 


09 


ስ ። 


2 . 


g 
2n ? 


10 
g 


1172 


g 


5 


e- kt + 


t 


SUARA 


ka 


g cos d ( 1 - pkt ) 


k 


234 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


பயிற்சிகள் 20 , 


1 . 


605 


2 . 


85-15 கிராம்கள் 


3 . 


73500 


47.2 C 


5. 48 


6. 57 ; 22.9 நிமிடங்கள் . 


பயிற்சிகள் 


21 . 


E 


RC 


- 


R 


* 


- 


E 
* + R * 


L 


. 


( wL siriot 


K cos Wi ) ---- 4 


- 


Talaji NH 4 சன் 


RC 


E. வ 

1 
RPC 


e 


---- ய CsAt 


R 


( 


படி 


Rk sin ar ) 


R : 


R 


-- 


6. in 


4 = R + fo ( Lee 


-- . R sin ot 


பw cosot 


m 


) 


4. - 1 + 5Rc | 

(cos 


OS At + wRC sin ot 


- 


எ et -II 


RC 


M 


பயிற்சிகள் 22 . 


1. 37.44 பவுண்டு 


100 log 


நிமிடங்கள் 


27 நிமிடம் 28 செகண்டு 


4. 3 மணி 50 நிமிடம் 10 செகண்டுகள் 


விடைகள் 


295 


பயிற்சிகள் 23 . 


8. ( p - 0 ) ; 


A 


பயிற்சிகள் 24 . 


1. 1: == 40 - x Betx 


2. y = ( 1 ex + , e - 9x 


5 . 


1 


7 . 


+ Bek 4 . 

y = A emx + Be - mx 
A Bex 

6. P = Ae * + Beax + Ce8 
Ciex t eget tegeix 
C ; e- , € -6% - Cze - 3x 
C ; 4 *** CAP - bx 


9 . 


1 


பயிற்சிகள் 25 . 


w 


et ( C ; C9 % ) 


8 . 


* ( A Bx - CX , 


*** ( no 02x ) Ege- > 


5 . 


20:-( BX ) . Ce * 


6 . 


( 4- B.V ) - Ce - 8x 


R : 


1. B1) 


பயிற்சிகள் 26 . 


** O , COS X , sin x ) 
e - ** ( A cos 3.8 . B sin 3.x ) 


+ 


. 


( A cos il.x + B sin 4x ) 


2 ( cos x 


sin x ) 


5 . 


cos 4x + 1 , sin 4x 


8 . 


yafies-- e ( ca cos V 37+ cg sin v3 x ) 


296 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


7 . 


y = cle * + e - 8x ( A cos x + B sin x ) 


8. = 


Ae * + Bem + C cos 2x + D sin 2x 


9. y = Aemx + Be - mx + C cos mx + D sin mx 


mx 

r2 
10. y = e 


( a cos mais 


mx 

тх 
+ B sin 

✓2 


MX 


mx 


C COS 

2 


V 2 
te 

+ sin 

✓ 2 . 
11. y = C1 cos 3x + C , sin 8x + Cg cos 2x + C4 sin 2x 
12 . y = A + e - 2 ( B cos 3x + C sin 3x ) 

y = Ae- 2x + B cos 2x + C sin 2x 


18. y 


பயிற்சிகள் 27 . 


1. y = ( A + Bx ) cos x + ( C + Dx ) sin x 


2 
. 


y = 


( A + Bx ) cos x + ( C + Dx ) sin x 


1 


X 


I 


3. y = e 


[ Co. 


V3 
( Cl ) 

+ C2x ) cos 


+ ( c + car) sin Vp x ] 


பயிற்சிகள் 28 . 


1. y = Ae8x + Bex + 


+ 


8x 
9 


26 
27 


3 


73 
A cOS 


V8 x ) 


V = e 


X + B sin 


+ x - 22 


-8 . y = A * + Bex 


5 x 


x2 


4. y = A cos 3x + B sin 3x + 


- 


81 


-விடைகள் 


297 


5. yr e- ( c , cos V2 x + c , sin v 2 x ) 


++ ( -10 + 1 ** - 2 ) 

x - 3x + 2 


8. y = A + Be~ + Ce - 2x + 


y = A + B cos x + C sin x + 2x® 8x * 

10x + 9 
y = Ae- + e * ( B + Cx ) + x2 + 2x + 5 


oos 


M 


C1 @ax + Cg e- to Cg cos ax + C4 sin ax 

1 


á (** + 24 ) 


பயிற்சிகள் 29 . 


1 


Ae " * + Be x + 


. 


etx 


2 


e8z 


e- ( A + Bx ) + 


8 


3 


3 . 


* ( A COS X + B sin x ) + 


+ 


2ex 
5 


mi 


y -- **** v 1 = + 3 si 17 ) 


e 


+ 


+ 


lo 
lou 


ex 


5 . 


- px ( A cos qx + B sin qx) + a2 + 2pa + p * + q * 


. 


e - ** ( A cos 2x + B sin 2x ) + 


1 
8 


+ ext 

18 20 


7 
. 


3 

1 
ex text 

2 


ex 


NAN 


V 


y = 4e * – Bes * + Ce - 2x + 


et 
18 


: 


est 


9 
. 


y = ( 2+ ( A + Bx ) + Ce - x 


4 


29 : 8 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


1 


10. y = Ate ( B + Cr ) + 


e2x + 


18 


+ 4.2 


2 


11. -- (ACY - + ssin ) 

+x (Ceme * + Ds ) 


b 


+ ax ? 


2a + 


3 


ex 


12. y * = ( Ci + C. * ) ekx + 


( k - 1 ) 


பயிற்சிகள் 30 . 


73 


1. y = Ae ** + Be 


+ xeºx 


xex 


2. y = Ci_ cair + 


3. y 


x 
y = enz ( A + Bx ) + 

2 


4. y = Cle - x + c + -3x + xe - x 

xe8x 
5. y = 48x ( A + Bx ) + 

2 


6. y = Ae ~ + Be - 8 % + 8xe- 2x + 


e3z 
30 


1 


7. y = ( C1 + Cgx ) ex to 


+ 


ex 3eº * 


+ 


2 


1 


1 


8 . 


y = te -81 Be - ** 


xe 


5 


+ + ( 6-4 ) 


9. " y = e * ( 2 - x ) + e ** 


விடைகள் 


299 


Xe * 


10 . 


y = Clex + ( cg + Cex ) e - x + 


8 


8 


tem ** 


11. j = e? ( A + Bx ) + ce ~ * x 


2e- * 
+ + 

27 


12 


36 


V3 
B COS 


V3 


12. y = Aet te 


( 1 


vo 


* to sin 


2 


e2x 


+ 


+ 


S:0 


xex 


1 


7 


13. y = 22 ( A + Bx ) + cesx + 2x8x + x + x + 1 


பயிற்சிகள் 31 . 


2 


1 . 


w 


y 


V8 
* + B sin 

2 


1 

( 2 cos 2x + 3 sin 2x ) 
13 


1 


2. y = e- * ( A + Bx ) + 


sin x 


1 


1 


3. y 


y = A cos 3x + B sin 3x + 


1 
5 


cos 2x 


8 


7x 


1 


3 


! 


4. y 


y = Ae2x + Be 


+ 


tely 


13 


1 


1 


( 5 sin 5 x 


89 cos 5x ) . 


7948 


! 


5. y = A + Be - 2x 


. 


1 

( 3 cos x - sin x ) 
10 

x2 

3x 
+ 
2 

2 


7 


+ 


4 


2x 


6. y = e 


V7 

V 7 
A COS 

x + B sin 
2 

2 
1 

sin x + cos ** " 
+ 

et + 


4 


900 


LUGOT (LOD ) . 160 ) Q & 49 * FLOSOT LIMIT 


7. y = 4e ** + Ber - (x + 2 ) 


( sin * 
to 


3 eos x ) 


10 


sin 2x 


8. y = A cos 2x + B sin 2x 


to 


4 ( x - 3 ) 


9. y 


y = Ae- + Be - 2 


1 
xe - 2x + 

10 


( sin x 


3 cos * ) 


2 sin x 
10. y = ex ( - cos x + 3 sin x ) + cos x - 


- 2 


11. y = A + Bx te 


V3 

✓3 
COS x + D sin 


5x 


of 


5x * 
12 


sin x 


COS mx 


12. y = ( A + Bx ) cos 7x + ( C + Dx ) sin nx + 

( mº - nº ) * 


18 . 


y = 4ex + e * ( B cos x + C sin x ) + xe* 

1 
+ ( 3 sin x + cos x) 

10 


= Ae * + Besx 


often 


1 
884 


( 10 cos 5x - 11 sin 5x ) 


+ 


1 
20 


( sin x + 2 cos x) 


. 


1 


1 


15. y = e- ( A + Bx ) CeX + 


e 8x 


1 
50 


( 2 sin 2x + cos 2x ) 


y = * 

Ae - te 


( 


73 
x + C sin 

X 
2 


1 
+ 

730 


( sin 3x + 27 cos 8x) 


+ 


1 

( sin x COS X ) 
4 . 


NE 


1 
2 


விடைகள் 


301 


17 . 


y = 


2 
Aexte 


1 
+ 

65 


( cos 2x 


8 sin 2x ) 


- 


18. y = A + e ** ( B cos 3x + C sin 3x ) 

1 
to + ( 9 sin 2x + 8 cos 2x ) 

13 290 


பயிற்சிகள் 32 . 


1. y = ci cos 2x + C , sin 2x + 


x sin 2x 

4 


2. y = A cos 2x + B sin 2x + 


x sin 2x 


+ 

8 


3 . 


1 
25 


3x + 


= A cos 4x + B sin 4x + 


e - 8x 


1 
8 


x sin 4 % 


4. y = A cos ax + B sin ax 


X COS ax 

2a 


5 . 


y = cos bx + 


kx 
25 


sin bx 


6. V 


y = c cos mx + C , sin mx + Cg cos nx + C4 


sin 11x 


X 


1 


1 


sin nx 


sin mx 


:) 


- 


4 ( m 


n 


பயிற்சிகள் 


33 . 


xe2 * sin 3x 


y = ( A cos 3x + B sin 3x ) + 


6 


2. y = Ax - 1 + x 


[ 


B COS 


3 


+ C sin 


( 23 105x 
* ) ] + + log x 

2 


log x 


2 


3. V 


y = Ae - 8 % + Bex + 


e 2x 
5 


( x - 


1 2x 
5 


+ 


87 
25 


பட்டன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


y = 2 ** ( 4 +- Bax ) + 2x 


* ( 1 + ) 


er 


5 . 


.y = Aex + Be + 


( 2 sin 


COS . :) 


6 . 


y 


e * ( A + Bx 


sin x ) 


7 


Ae - 3 % + Bet to 


( ex 


5 


2 


8. y 


J = Ae ** + Beax : + 


ex 
2 


(* 


x + 3x + 


8x + 2 ) 


ex 


9 . 


y = Ae - 8x + 4e2 x 1 


( 4.rº 


9x ) 


64 


e - x 


10. V 


y = Aex + Besx + 


( 7 sin x + 6 COS X ) 


85 


y = eX ( A + Bx ) + 


et + e2x ( x . - 2 ) 

2 ) – cos x 


2 


12 . 


y = BX ( A cos X + B sin x ) + 3x ( x2 

2 ) 
1 

1 , 
+ + 

( 2 sin 2x 
20 60 


cos 2x ) 


e 2x 


13 . 


y = Ae * + e2 ( B + Cx ) + 


** ( x - 1 ) 


18 


y = Ae- + ex ( B + Cx ) + ex 


( 2x - 3 ) 


24 


13 


15 . 


y = 2 * ( A + Bx + Cx ) + ex 


( x + 4 ) 


24 


16 . 


y = AX ( A + Bx + Cx2 ) + 


x ea 
80 


பயிற்சிகள் 34 . 


1 . 


y = A cos 2x + B sin 2x + 


x sin x 

3 


៖ 


COS X 


2. 


* = A + Bx - x2 sin x 


4x cos x + 6 sin x 


1 


3. y 


Y = Ciex + C , ex 


1 


1 
2 


x2 cos x + x sin x + 


x + 


COS 


308 


விடைகள் 


1 


4. y = ( 01 + 02.X ).ex + 


( X COS COS X 


sin x ) 


2 


5. = c ; cos x + cg sin x - 


1 
3 


4 
x + 


sin 2x 


y = ( C1 + C2 x ) cos 2x + ( cg + C4 * Sini 


* sin 2x 


32 


Uwbmassi 35 . 


1 


1. = ax * + bx - 1 + 


** log x 


5 


3 
2. Þ = A + B log x + 


x2 


3. 


y = AXS + Bx2 + ( x8 xº ) log x 
4. j = x ( A + B log x ) + ** 


11 


5. = A + Bx * 


log.x 


3 


28 


6. V 


y = 4x + Bx + 


2 


A 


B 


+ 


B 


8. = 


A & S + 


** 


38 


B 


1 


8 


9. j = AX2 + 


X * log x 


log x 
3x 


10 . 


V : 


Ax + 2 B.x " 


x " log x 


11. J = Ax® t . x - 1 


B cos ( V 3 log x ) 


[ 

a 


+ C sin ( V 3 log x ) 


log x 


12. y = x ( A + Blog x) + 


804 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


1 


13. y = Axi + Bx- * + Cx 


+ 


x - 1 log x 


2 


14. y + 4x2 + x ^ 


[ B cos ( 28 105 

3 *) 
+ Csin ( 5x) ] 


1 
+ 

2 


sin ( log x ) + cos ( log x) 


> >> ] 


5 


15. y = Ax- + Bx- + 


log.x 


6 


16. y 


y = Ax ? + Bx - 1 


1 

* ® log x 
16 


17. y = x ( 1 - log x ) + 


( log x ) 


18. y = a + b log x + 2 ( log x )* 


19. y 


y = a + b log x - x 


1 


1 


20. y = A + ( B + C log x ) 


21. y 


y = A + Bx 


22. y 


( A + B log x ) + logo 


29 . 


X = p ST 60 ( 60 B4 R = A cos ( p log r ) 

for B sin ( p log r ) 
A = - p2 என்றால் தீர்வு R 

6T HOT ( 

BUSI R = Arp + Br - p 
a = 0 TOT 350 R = A logr + B 


. 
} 


பயிற்சிகள் 36 . 


✓s 


2 


1. y = ( 2x 


19 [ 4+ 


A + C ( 2x - 1 ) 


Ver 


. 


++ B ( 2x - 1 ) 


விடைகள் 


300 " 


2. y = A ( 5 - 2x ) 

2 V 2 


+ B ( 5 + 2x ) 


3 . 


y = ( x + 2 ) 


2 ) [4 + 


A + Blog ( x + 2 ) + 


log ( x + 2 ) 


2 


4. y = 0 , cos log ( 1 + x ) + Cg sin log ( 1 + x ) 

2 log ( 1 + x ) sin log ( 1 + x ) . 


5 
. 


y = A cos 


[ 


log ( a + bx ) 


. 


기 
Bsia To log ( a + bx ) ] 


பயிற்சிகள் 37 . 


1 . 


x = e® : ( A Cost + B sin t ) 


= e" [ ca 

[( 4–B 


( A - B ) cost + ( A + B ) sin t 


] 


. 


20 


2 . 


* = Ae - * + + Bet 


13 
25 


to 


3 et 
7 


5 


Ae - 5 = Bet 


31 
5 


4 
+ 

7 


el 


25 


27 


4et 
e - 4 + ( A + Bt ) + 

25 


36 


et 


V 


Be - 4 


e- * A * BI ) 


+ 


25 


$ 6 


COS 21 


4 .; X 


€ ( A Cos 1 - B sin x ) 


sin 27 


y = e ( A sin t - B cost ) 


will 


5 . 


y = A cost + B sin t 


3 cos t ) 


- 


( 3 sint of cos t ) 


A 

( sin t 
5 
20 


LILIGO 4060 | 61605606488 FLDbor Urosir 


6 . 


X = Ae_s: af. Bet 


( cos 2t + 5 sin 2t) 

26 


> 


6 


B 


1 


3 Ae - üt 


et 


e - t + 


19 
5 2 


cos 2t 


C 


2 


+ 


17 
52 


sin 21 


7. y = e - ** ( A cost + B sin 1 ) + 


6 
17 


2e 
13 


ente 


( A cost + B sin t ) 


( A sint 


B cos t ) 


2 


81 


98 


et + 


8 . 


X = Ae - % + + Bet 


ed 


3B 


SA 
5 


e - 2 


Aett + Bert 


6 sin t. 17 cost 

65 


V 


eot 


SB 
2 


et + 


9 cos t - 7 , sint 

190 


www 


10. y = e ( A + Bt ) + e- ( C + Dt ) 
- { et ( 2A - 2B + 2 Bt) 

e ( 2C - 2D + 2Dt ) } 


X 


xler 


( 


Ci cos 


mo품 


+ Cg sin 


mt 
V2 


nato e 


Cg cOS 


+ Ca sin 


. 


mt 
V2 


mt 


mt 


A 


( 


Ci sin 


C. COS 


2 


V2 


mt 
V2 


mi 


mt 


te 


( 640 


C4 COS 


12 


Cg sin 


# 2 


) 


2960LT 


307 


12. X 


x = Aet to Be - t + C cost + D sin t 

† cost 


1 sint 


+ 


Aet 


Be- + C cos + D sin t 
sin 1 

COST 1 ( sin t 
+ 

option 
2 


cos ) 


8 


13. y = A + Be + Ce - 20 


1 

e + 
6 


+ 


응 


3 


3 


et 


he 


Best 


Ce - 2t + 


+ 


1 
18 


பயிற்சிகள் 38 .. 


1 


5 


1 


cos 2t + sin 2t + er 


( c 
( sin 


2-1) 
-eo) 


1 
5 


V 


sin 2t 


21 


cos 2 + 2et 


qi 


X 


et ; y 


3 et 


3 . 


x = e - t ; y sin t + 1 te - t 


4 . 


sin pt 


1 
x = cos pt + 

р 
y 

sin pt. 


பயிற்சிகள் 39 . 


8 , ( i ) Ae. 


Ae - dt 


cos h Bt + et 


cos o sin ( pt + ) 


R 


· lt 


( ii) Ae 


cos (Bt + e + 


E 
R 


cos sin ( pt + ) 


363-8-- [ ( # ) - . ] 


tan 


1 LCp 

RCP 


1 


4. Rº < 4 


R ] 


308 


பயன்முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


5 . 


- 


EC 

cos ( pt - ) 
V ( 1 - p CL ) + R * Cepe 


-- 


இங்கு tan ! 


RCP 
p " CL 


1 


- 


di 


1 


dai 
6. L + R 

dt 


+ 


1 


- 


E cos wt 


CC 


R 


- 
- 


2 


VE 


L 
CC 


பயிற்சிகள் 40 . 


wa * 


1 . 


24E 


W13 


2. Ely 


( 1 - x ) -- 


( 1 - x ) * + 


6 


24 


2 


wlex 


W13 


w 
24 . 


6 


18 

( 5wl + 8W ) 
884EI 


. 


4 . 


W1% 
8 EI 


6. Ely = 


- 


Wx2 
48 


( 312 


5lx + 2x ) 


7. Ely : 


w / 2 x 
48 


wx * 


w14 
384 


-- 


w2 
12 


பயிற்சிகள் 41 . 


க 


COS IX - 
Pns - 


3 ( x " - # ) 


P 


இங்கு " 


- 


பயிற்சிகள் 43, 


m s 


1 . 


வ 


பா 


M EL ( x ஒரு + முழு எண் ) 


12 


கலைச்சொற்கள் 


( தமிழ் 


ஆங்கிலம் ) 


அச்சு 


அச்சு அமுக்கம் 
அடுக்குக்குறி மதிப்பு 
அடுக்குக்குறி விதி 
அத்தியாயம் 
அதிபரவளைவு 
அமுக்கம் 
அரைமுப்படிப் பரவளைவு 


axis 
axial thrust 
exponential value 
index law 
chapter 
hyperbola 
thrust 
semicubical parabola 


- 


- 


" 


ஆதி 
ஆயத்தொலை 
ஆரைக்கோடு 


origin 
coordinate 
radius 


-le 


left side 





- 


இடப்புறம் 
இடைவெளி 

ணை உத்திரம் 
இக்ணக் கற்பனை எண் 
இயக்க விதி 
இயற்கணிதக் குறி 
இயற்கணித சமன்பாடு 


interval 
tierod 
conjugate imaginary number 
law of motion 
algebraical symbol 
algebraical equation 


- 


| 


310 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


இறுகும் அமுக்கம் 
இறுக்கம் 
இறுகும் விசை 
இழுவிசை 


compressive stress 
compression 
compressive force 
tension 


ஈருறுப்புத் தேற்றம் 


binomial theorem 


உத்திரம் 
உத்திரத்தின் மீட்சிக் குணகம் 


- 


- 


beam 
modulus of elasticity of the 

beam 
bending of beams 
bearing 
theory of strength of cylinders 
stress 


உத்திரங்களின் வளை தல் 
உராய் தலைபாகம் 
உருளை வலிமைக் கொள்கை 
உள்ள முக்கம் 


- 


-- 


- 


எடை 


--- 


- 


- 


- 


எடை அடர்த்தி 
எண்ணளவு 
எந்திரத் தண்டு 
எல்லை நியதி 
எளிய மின் சுற்று 


weight 
weight per unit length 
magnitude 
shaft 
boundary condition 
simple electric circuit 


- 


-- 


- 


- 


ஏதேனுமொரு 


arbitrary 


ஓ 


- 


ஒத்திசைவு 
ஒருபடித்தான 
ஒரு போகுக் கோடுகள் 
ஒருங்கன மச் சமன்பாடுகள் 


resonance 
homogeneous 
parallel lines 
simultaneous equations 


|| 


ப 


கலைச்சொற்கள் 


311 


ஓய்வு 


--- 


rest 


- 


. 


கட்டக்கோணம் 
கயிற்று வளை 
கற்பனை எண் 
காற்றின் அழுத்தம் 
காற்றின் தடை 
கிடைமட்டம் 
குத்தாயம் 


குணகம் 


phase angle 
catenary 
imaginary number 
atmospheric pressure 
air resistance 
horizontal 
ordinate 
coefficient 
algebraic sum 
strut 
focus 
latus rectum 
total differential 
angular velocity 
expression 


குறியியல் கூடுதல் 
குறுக்குத் தாங்கி 
குவியம் 
குவிய மாறிலி 
கூடிய வகையீடு 
கோணத் திசைவேகம் 
கோவை 


1 


equipotential 
homogeneous 
identity 
gradient , slope 


சம அழுத்தமுள்ள 
சமபடித்தான 
சர்வ சமம் 
சரிவு 
சாதாரண வகைக்கெழுச் 

சமன்பாடு 
சாமானிய இசையியக்கம் 
சார்பில் மாறி 
சார்பு 
சார்புடைய மாறி 
சிறப்புத் தீர்வு 


- 


ordinary differential equation : 
simple harmonic motion 
independent variable 
function 
dependent variable 
particular solution , particular 

integral 
formula 


-- 


- 


சூத்திரம் 


- 


- 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


செய்முறை 
செவ்வக அதிபரவளைவு 
செங்குத்து நீச்சுப்பாதை 
செங்கோடு 
சுற்றுகிற வேகம் 
சுழலிணை 
சுழலிணைத் திருப்புதிறன் 


working rule 
rectangular hyperbola 
orthogonal trajectory 
normal 
whirling speed 
couple 
moment of the couple 


தடைப் பட்ட இசையியக்கம் 


தனித்தீர்வு 
தலைகீழ் 
தகூ கீழ் செயலி 
திசைவேகம் 
தீர்வு 
துணை அலகு 

இணச் சமன்பாடு 
துணைத் தீர்வு 


resisted simple harmonic 

motion 
singular solution 
reciprocal 
inverse operator 
velocity 
solution 
parameter 
auxiliary equation 
complementary function 
column 
integral 
integrand 
integrate 
integrating factor 
introduction 
series circuit 
group operator 
independent 
Telation 


--- 


தண் 


-- 


தொகை 
தொகைச் சார்பு 
தொகையீடு 
தொகையீட்டுக் காரணி 
தொடக்கப்பகுதி 
தொடர் சுற்று 
தொடர் செயலி 
தொடர்பற்ற 
தொடர்பு 
தொடுவரை , தொடுகோடு 
தொலைத் தொடுகோடு 


- 


tangent 
asymptote 


நடுநிலைப் பரப்பு 
நிபந்தனை 


neutral surface 
condition 


கலைச்சொற்கள் 


நியம வடிவம் 
நிரூபணம் 
நிறை 
நிறையான வகையீடு 
நிலைமத் திருப்புதிறன் 
நிலைப்புத்தன்மை 
நீட்சி அமுக்கம் 
நீள்வட்டம் 
நெஞ்சு வளை 
நேர்மாற்றம் 
நேரிய வகைக்கெழுச் 

சமன் பாடு 


standard form 
proof 
mass 
perfect differential 
moment of inertia 
stability 
tensile stress 
ellipse 
cardioid 
varies directly 


14 


---- 


linear differential equation 


partial fractions 
partial differential 


பகுதிப் பின்னங்கள் 
பகுதி வகையீடு 
பகுதி வகைக்கெழுச் 

சமன்பாடு 


partial differential equation 
degree 


பயன் முறை வகைக்கெழுச் 

சமன்பாடு 


applied defferential equation 
parabola 
distributive law 
polynomial expression 
rate of flow 
substitute 
substitution 
force of gravity 


பரவளைவு 
பரவு விதி 
பல்லுறுப்புக் கோவை 
பாய் வேகம் 
பிரதியிடு 
பிரதியீடு 
புவி ஈர்ப்பு விசை 
பூச்சியம் 
பொது அச்சுள்ள 
பொதுக்குவிய கூம்பு வளைவு 
பொதுத் தீர்வு 
பொருத்தமான வகைக்கெழுச் 

சமன் பாடு 
பொருத்தமான வகையீடு 


zero 


coaxal 
confocal conic 


ய 


general solution 


exact differential equation 
exact differntial 


--- 


314 


பயன் முறை வகைக்கெழுச் சமன்பாடுகள் 


- 


மடக்கை 


-- 


மறுதலையாக 
மாற்று விதி 
மாறி 
மாறிலி 
மாறு நிலை வேகம் 
மிகப் பொதுத் தீர்வு 
மின் தடை 
மின் தேக்கம் 
மின் தேக்கி 
மின் தூண்டம் 
மின் பக்க இணைப்புச் சுற்று 
மின்னழுத்தம் 
மின்னூட்டம் 
மின்னோட்டம் 
மீச்சிறு மதிப்பு 
மீப்பெரு மதிப்பு 
மீட்சி விசை 
மீள் இயல்புடைய வளைவு 


logarithm 
conversely 
commutative law 
variable 
constant 
critical speed 
most general solution 
electrical resistance 
capacitance 
condenser 
inductance 
parallel circuit 
voltage 
electric charge 
electric current 
minimum value 
maximum value 
restoring force 
deflection curve , elastic curve 
infinity 
acceleration 
inconsistent 
closed circuit 


முடிவிலி 


-- 


முடுக்கம் 
முரணான 
முற்றுச் சுற்று 
மூலம் 
மூலக்கூறு 
மெய்யெண் 


root 


molecule 


- 


real number 


- 


மையம் 


centre 
centrifugal force 


- 


மைய விலகு விசை 


வேலை 


கா 


வகைக்கெழு 
வகைக் கெழுச் சமன்பாடு 
வகையீடு 


- 


--- 
-- 


differential coefficient 
differential equation 
differential 


-- 


கலைச்சொற்கள் 


315 


- 


வகையீட்டுச் செயலி 
வகை நுண் கணிதம் 
வடிவ கணிதம் 
வரிசை 
வரையறை 
வளை சட்டம் 
வளையாரம் 


differential operator 
differential calculus 
geometry 
order 
definition 
cantilever 
radius of curvature 


- 


-- 


- 


வளை வரை 


curve 


வளைவு 


- 


வளைவு திருப்பு திறன் 
வளைவு விறைப்பு 
விகித முழுச் சார்பு 
விதி 
விசை 
விசையாட் சுழலி 
விலக்கு வகை 


curvature 
bending moment 
flexural rigidity 
rational integral function 
law 
force 
ilywheel 
exceptional case 
resultant 
amplitude 
shearing force 
adiabatic law 
chemical engineering 


விளைவு 


வீச்சு 
வெட்டு விசை 
வெப்பம் மாற்றீடற்ற விதி 
வேதிப் பொறியியல் 


- 


- 


